





ஆவணம்‌ 


இதழ்‌ 15 


AVANAM 
Vol. 15 


வெ. வேதாசலம்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


2004 


பக்கம்‌ 


vil 


10 


11 


14 


16 


39 


49 


51 


99 


iid 


ஆவணம்‌: 15 (2004) 
Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, Thanjavur 


ட தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 

செயற்குழு 
தலைவர்‌ செ. இராசு, ஈரோடு 
துணைத்தலைவர்‌ ப, சண்முகம்‌, சென்னை 

டி சத்தியமூர்த்தி, சென்னை 
செயலர்‌ பா, ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்செயலர்‌ இல தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
பொருளாளர்‌ ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 
செயற்குழு உறுப்பினர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 

து. துளசிராமன்‌, சென்னை 

ஜெ இராஜாமுகமது, புதுக்கோட்டை 

ம காந்தி, வேலூர்‌ 

தே. கோபாலன்‌, நாகர்கோயில்‌ 

வ. மகேஸ்வரன்‌, இலங்கை 

ச. இரவி, கோயம்புத்தூர்‌ 

கி குமார்‌, சென்னை 

மா பவானி, தஞ்சாவூர்‌ 
பதிப்புக்குழு 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌ 
சொ சாந்தலிங்கம்‌, மதுரை 
சு. இராஜவேலு, சென்னை 







The publication of this Journal has been financially supported by the 
Archaeological Survey of India. The responsibility for the facts stated 
or opinions expressed is entirely of the author and not of the ASI. 


-Fditor 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 
Y. Subbarayalu, M.Bavani & M. Rajesh 


1. அரிட்டாபட்டியில்‌ புதிய தமிழ்‌ பிராமி கல்வெட்டு 
வெ. வேதாசலம்‌, பொ, இராசேந்திரன்‌, 
சொ. சாந்தலிங்கம்‌ 

2. விழுப்புரம்‌ ஏரி வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு 

கோ.விசயவேணுகோபால்‌ , 

3. நாமக்கல்‌ பாறைக்‌ கல்வெட்டுகள்‌ 
சு,இராசவேலு, வெ. வேதாசலம்‌ 

4. வாழைக்குறிச்சி நடுகல்‌ 
கமு.இராசேந்திரன்‌ 

5, நாமனூர்‌ பெரிய கண்மாய்‌ மடைத்தூண்‌ கல்வெட்டு 
கமு.இராசேந்திரன்‌ 

6, வேலூர்‌ பகுதியில்‌ இரு புதிய கல்வெட்டுகள்‌ 
கி.குமார்‌ 

7. கன்னர தேவன்‌ காலத்து வீரக்கல்‌ 
ப. வெங்கடேசன்‌, முத்து. எத்திராசன்‌, ப.பூபாலன்‌ 

8. விழுப்புரம்‌, திருவண்ணாமலை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
கோ.விசய வேணுகோபால்‌ 

8. புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ - 1 
கரு,இராசேந்திரன்‌ 

10. புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ - 2 
ஜெ.ராஜாமுகமது, ௧௫ இராசேந்திரன்‌ 

11. கீழப்பூடி நடுகல்‌ 
ப. வெங்கடேசன்‌, ப. பூபாலன்‌ 

12. புதுக்கோட்டை வட்டாரக்‌ கல்வெட்டுகளும்‌ செப்பேடும்‌ 
கரு. இராசேந்திரன்‌, இரா. பாஸ்கரன்‌, பு.சி. தமிழரசன்‌, 
இரா.இராமமூர்த்தி 

13. கேரளத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 
வெ. வேதாசலம்‌, கி.நாச்சிமுத்து 


ஆவணம்‌ 75, 2004 


பக்கம்‌ 


vil 


10 


யப்‌ 


12 


14 


16 


29 


2௦ 


49 


51 


39 


iii 


14. மொசக்குடி பெரும்பள்ளிக்‌ கல்வெட்டு 57 


கரு.இராஜேந்திரன்‌, மு.ராஜேஷ்‌ 

15. கதிராநல்லூர்‌ கல்வெட்டு . 58 
வெ..இரா.துரைசாமி 

16. கந்தர்வகோட்டை கல்வெட்டுகள்‌ ௦0 
ஆ.துளசேந்திரன்‌ 

17. பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 62 


ந. வேங்கடேசன்‌ 
18. இரண்டாம்‌ குலோத்துங்கனின்‌ கீழ்கொண்டூர்‌ கல்வெட்டு 64 


க.பன்னீர்செல்வம்‌ 

19. பழையனூர்‌ கல்வெட்டுகள்‌ 65 
தெ.கல்யாணி 

20. ஒழுகையூர்‌ கல்வெட்டு 67 
சு.இராசவேலு 

21. வேலூர்‌ கல்வெட்டுகள்‌ 68 
ம.காந்தி 

22. கங்கை கொண்ட மாராயன்‌ நடுகல்‌ கல்வெட்டு 69 
ப. வெங்கடேசன்‌, ம.காந்தி 

23. மூன்றாம்‌ விக்கிரம பாண்டியன்‌ கல்வெட்டு 10 
க. பன்னீர்செல்வம்‌ 

24. வெண்பாவூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 71 
இல.தியாகராஜன்‌ 

25. மருங்கூர்‌ கல்வெட்டுகள்‌ 76 
சீ இலட்சுமணன்‌ 

26. அயன்பேரையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 79 

்‌ இலை.அகியாகராசன்‌ 

27. வீர ராசேந்திரன்‌ காலக்‌ கல்வெட்டு 85 
௪,இரவி' 

28. கவிநாட்டுக்‌ கண்மாய்க்‌ கல்வெட்டு 86 
மு.ராஜேஷ்‌ 

29. ஒழுகமங்கலம்‌ கல்வெட்டுகள்‌ 87 
சி.லெட்சுமணன்‌, கமு.இராசேந்திரன்‌ 

30. பாண்டிநாட்டு மடைக்‌ கல்வெட்டுகள்‌ 90 


பொ.இராசேந்திரன்‌, வெ.வேதாசலம்‌, சொ. சாந்தலிங்கம்‌. 


iv ஆவணம்‌ 15, 2004 


31. செங்கமங்கலம்‌ குமிழிக்‌ கல்வெட்டு 93 


அ.சந்திரபோஸ்‌ 

32. கொல்லங்கொண்டான்‌ கண்மாய்‌ மடைக்கல்வெட்டு 94 
எம்‌. வெங்கடேசன்‌ 

33. செஞ்சி வட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 95 
பெ.இலெனின்‌ ப ப 

34, வானூர்‌ வட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 97 
கோ. விசய வேணுகோபால்‌, ஆ.துரைரங்கம்‌ 

35. பாண்டி நாட்டுப்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 101 
பொ. இராசேந்திரன்‌, வெ. வேதாசலம்‌, சொ.சாந்தலிங்கம்‌ 

36. தூக்கநாயக்கன்‌ பாளையம்‌ செப்பேடு ப 105 
செ.இராசு 

37. சிதம்பரம்‌ மராத்தியர்‌ கல்வெட்டு 108 
ச.கிறாஷ்ணமூர்த்தி 

38. கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ i, 
தே. கோபாலன்‌, செந்தீ நடராசன்‌ 

39. எலவனூர்‌ தொட்டிய நாயக்கர்‌ செப்பேடுகள்‌ 114 
நாக.கணேசன்‌ - 

40. சிவகிரி கண்மாய்‌ தூண்‌ கல்வெட்டு 118 
எம்‌. வெங்கடேசன்‌ 

41. திருப்பத்தூர்‌ பெரிய கண்மாய்‌ கலிங்குக்‌ கல்வெட்டு 119 
கமு.இராசேந்திரன்‌ 

42. மாடக்குளம்‌ மடைத்தூண்‌ கல்வெட்டு 120 
கரு.இராசேந்திரன்‌ 

43. குருங்குளம்‌ கல்வெட்டு 121 
மா.பவானி 2 

44, குருசாமிபாளையம்‌ தொட்டிக்‌ கல்வெட்டு 122 
ப.காசிலிங்கம்‌ 

45. கடம்பூர்‌ மடைக்‌ கல்வெட்டு 123 
கொடுமுடி சண்முகன்‌ | 

46. மியான்மர்‌ கணக்கு ஏடு 124 
ச.இராசகோபால்‌ 

47. பெருமாள்பட்டுச்‌ சிற்பங்கள்‌ 131 
அர. வசந்தகல்யாணி 


ஆவணம்‌ 15, 2004 ப்‌ 


48. இரட்டணை சிற்பங்களும்‌ கல்வெட்டுகளும்‌ 134 
முத்து எத்திராசன்‌, வீரராகவன்‌ 


49. அரிய சூரியன்‌ சிற்பம்‌ 137 
கி.ஸ்ரீதரன்‌ 

50. தஞ்சாவூரில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட சில நாணயங்கள்‌ 138 
ஆ..சீதாராமன்‌ 


51. அழகன்குளம்‌ பானை ஓட்டில்‌ சிங்கள-பிராமி எழுத்துக்கள்‌ 141 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 


52. அழகன்குளம்‌ பானை ஓட்டில்‌ எண்‌ இலக்கங்கள்‌ 143 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
53. மணவூர்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பங்கள்‌ 144 


முத்து எத்திராசன்‌, வீரராகவன்‌, ப.பூபாலன்‌, 
ப. வெங்கடேசன்‌ 


34. தாண்டிக்குடி அகழாய்வு 146 
கா. ராஜன்‌ 
25. ஆறுமுகநேரி - ஒரு பழமையான ஊரிருக்கை 149 
. திதி.தவசிழுத்து 
56. இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியும்‌ 
கந்தளாய்ச்‌ சாசனமும்‌ பவம்‌ 
ப.புஷ்பரட்ணம்‌ 
37. பாண்டியர் காலச்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ 164 
மா.சந்திரமூர்த்தி 
58. செய்தித்‌ திரட்டு 175 
59. புதிய வெளியீடுகள்‌ 183 
60. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 13ஆம்‌ ஆண்டுக்‌ 
கருத்தரங்க அறிக்கை 189 
கட்டுரையாளர்கள்‌ 193 
தணிக்கையறிக்கை 197 


ப ஆவணம்‌ 75, 2004 


ABSTRACTS OF THE ARTICLES 


Y. Subbarayalu, M. Bavani, & M. Rajesh 


01 V. Vedachalam, P. Rajendiran & C. Santhalingam, New Tamil 
Brahmi Inscription from Arittappatti, Madurai District. 2nd cen- 
tury BC. Making of the cave by Emayavan, son of ElampérAtan of 
llanchi. 


02 G. Vijayavenugopal, Vatteluttu inscription from a tank 6 km from 
Viluppuram. 4th-5th century. Herostone erected for the memory 
of a deceased hero. The letters display the earliest stage of the 
Vatteluttu script. 


03 5. Rajavelu & V. Vedachalam, Namakkal rock inscription. 6th 
century. Labels containing names of sculptors and other individuals. 


04 Karu. Rajendiran, Valaikurichchi Herostone Inscription. 8th cen- 
tury. Mentions erection of herostone for a hero by his mother. 


05 Karu. Rajendiran, Namanur Sluice Inscription. 9th century. Men- 
tions the name of the sluice as Avauichchuvara perumadai. 


06 K. Kumar, Two Inscriptions from Velur District. (1) 912. Gift of 
gold for burning lamp (2) 10th century. Gift of taxfree land. 


07 P. Venkadesan, Muttu Ettirasan, P. Pubalan, Herostone Inscription 
of the time of Kannaratévar (Tiruvallur district). 10th century. 
Gift of land as archanabhogam for a hero who sacrificed his life to 
commcmorate the victory of another person. 


08 G. Vijayavenugopal, Inscriptions from Viluppuram and 
Tiruvannamalai Districts. (1-2) 996. Gift of sheep and land 
for burning perpetual lamp. (3) 1058. Gift of land for the main- 
tenance of lake. (4) 1253. Mentions the names of some officials. 
(5) 1160. Refers to the names of officials. (6) 1268. Gift of lands 
for Siva and Vishnu. (7) 1257. Gift of land as tirunamattukkanti. 
(8) 14th century. Gifts tur renovation etc. made by the king. (9) 
Speaks about gift of land and measuring rod (nattalavukol). (10) 


Avanam 15, 2004 vil 


1161. Fragmentary. (11) 1125. Construction of a temple by an 
individual. (12) 16th-17th century. Refers to watchmanship tax 
‘(padikaval). (13) 13th-14th century. Erection of a mandapa. (14) 
13th-14th century. Gift of grove. (15-10) 13th-14th century. Gift 
to temple. (17) 1384. Gift of land given by the nattar to a person 
for constructing tank in their village to mitigate the miseries 
caused by the Government officers. (18) 1384. Gift of land as 
dévadinam. A highway of the village also mentioned. 


09 Karu. Rajendiran, Inscriptions from Pudukottai District. (1) 10th 
century. Construction of a mangdapa by the queen of langovelar 
of Kodumbaliir. (2) 10th century. Construction of Sluice. (3-4) 
13th century. Gift of pillars. (5) 12th century. About asiriyam 
(asylum). (6) 1508. Construction of a tank called Ayniirruvan 
irani by Nagarattar. (7) 16th century. Refers to the clash between 
Pallar and Paraiyar communities and the truce made subsequently 
after referring to records at Kaiichipuram. (8) 13th century. Gift 
made by & merchant to the temple. (9) 13th century. Construction 
of entrance and mandapa by a Velan. (10-11) 13th century. Gift 
of pillar. 


10 Rajamohamad & Karu. Rajendiran, Pudukkottai Inscriptions. 
(1) 10th century. Land gift made to the temple as dévadanam 
by a Kodumbalir Velir chief. (2) 10th century. Gift of land 
as devaddnam. (3) 10th century. Some arrangement relating to 
temple service made by Ollaiyur nattu Mivéndavélan. (4) 1090. 
Gift of money for worship. (5) 1003. Land grant to the tem- 
ple of Karkurichchi in Urattir Kiirram by two military groups, 
namely korrakkudai panmai munnirruvar-300 and padai nayakat 
ceyvar and it also mentions Maturantaka Suntara Colan alias Ra- 
jJaraja langovelan. (6) 1124. Entrusting of sheep for burning per- 
petual lamp to a shepherd Pala mandala kon of KodumbAaldr by 
Urali natan Ambala kuttan alias Chola vichchatiran. (7) 9th cen- 
tury. Taxfree land grant to the Tirumutukunramutaiyar temple of 
Kodumbalur. (8) 1532. Land grant to the temple (9) 1012-1044. 
Gift of sheep for burning lamps by an individual. (10) 1192. Gift 
of money (110 kasw) for worshipping and temple functions by the 
மாமா of Parkudi. (11) 1283. Making of roof tiles to the temple 
by ௨ Perumpadai Vélaikkaran of Dévipattinam. (12) 13th cen- 
tury. Erection of well in the temple for celestial bathing. (13) 
1192. Refers to the actions taken against the temple lands being 
used by others , (14-15) 15th century. Relates to giving of asylum 
(asiriyam). (16) Gift of Pillars. (17) 1459. Land sale deed for the 


viii Avanain 15, 2004 


purpose of repairing the damaged tank in Vadamadurai. (18) 1527. 
Land sale deed (19) 1250. Erection of sluice for the tank Ollaiydr 
Kulam by Gangar Cholakuia Narayanan’ alias Muvéntavelan. (20) 
1250. Gift of taxfree land. (21) 1112. Land grant for burning lamp 
by Kuldtungarajan. (22) 17th entury. Erection of pillar by Nal- 
lamangai. (23) 17th century. Some portion (3 patti) of the Nattiya 
mandapa was built by a donor. (24-25) 17th century. Erection 
of pillar (26) 17th century. Donation made for the contruction of 
center portion of the mandapa. (27) 18th century. Gift of door: 
ரகரம்‌. த்‌ 

11 P. Venkadesan & P: Pubalan, Kilappiidi Herostone. 10th century. 
Land was given as utirappatti to a person Malapattiyan who immo- 
lated himself within a year of his master’s death to prove his loyalty 
and promise. 


12 Karu. Rajendiran, R. Baskaran, P.S. Tamilarasan and R. Rama- 
murthy, Inscriptions and Copper plates of Pudukottai Taluk. (1) 
10th century. Land sale deed (2) 1503. Gift of 4 boundary stones of 
some 4 streets by Ayyakkannut Tontaiman. (3) 19th century. Gift 
by the prince of Pudukkottai. (4) 13th-14th century. Gift of lands 
and paddy to the temple. (5) 1647. Gift of 2 villages to the poet 
Tiruchchirrambala Kavirayar for his eulogy on Virappuchchaiyya 
nayakkar of Marurkapuri. 


13 V. Vedachalam, K. Nachimuthu, A Tamil inscription in Ankotu 
(Kerala). (1) 10th century. Ekalir Adaman is mentioned with the 
graffiti mark for a human figure. (2) 16th-17th cent. Mentions a’ 
measuring rod. 

14 Karu.  Rajendiran & M. Rajesh, Perumpalli Inscription of 


Mochakkudi. 10th cent. Gift of land to a Jain monk Arambanandi 
as pallichchandam by three persons. 


15 77. R. Duraisamy, Katiranallur Inscription. 10th cent. Fragment 
inscriptio..s relating to Brahmin Villages. 


16 A. Thulasendiran, Gandharvakottai Inscriptions. (1) 11th cent. 
Fragment mentioning a temple of Tenmipolil nadu (2) 18th cent. 
Erection of pillar by Ayyan, whose figure is depicted. (3) Erection 
of pillar. (4) 18th-19th cent. Installation of a Natarajar statue by 
a couple. 


17 N. Venkadesan, Pakkam Inscription. (1) 1134. Gift of lamp (2) 
1178-1218. Gift of lamp. (3) 14th-15th cent. Fragment of some 


Avanam 15, 2004 ix 


culogy. 


18 Kk. Panneerselvam, Inscriptiom of Kulottunga, 11 at Krlkondir. 1138. 
Reclamation of land. 


19 T. Kalyani, Palaiyaniir Inscription. (1) Fragment, Gift of land to 
temple. (2) 1210. Gift for temple offerings and for servants. 


20 5. Rajavelu, Olugaiydr Inscription. 1195. Making of staircase to 
the temple mandapa. 


21 M. Gandhi, Vélir Inscription. 12th cent. Gift of land to the temple. 


22 D. Venkadesan & M. Gandhi, Herostoné inscription of Gankaikonda 
Marayan. 12th cent. Hero depicted with sword and shield. 


23 ௩. Danncerselvam, Inscription of Vikrama Pandiyan 117. 1227. Gift 
of sheep for twilight lamp by a soldier. 


24 L. Thiyagarajan, Venpavdr Inscriptions, (1-2) 1228, 1230. Gift of 
(821106 land to the temple for service. (3) 1236. Assignments of the 
prolits fron the pepper trade and brokerage to the teinple by the or- 
der of Yadavarayau (4) 15th-16th cent. Construction of compound 
wall to (22 temple by an individual. (5) 15th-16th cent. Gift of 
lands for performing worship and lamp service. (6) 17th-18th cent. 
Erection of well in the temple for holy bathing. (7) 17th-18th cent. 
Mentions the names of donors (8) 12th-13th cent. Roofers to the 
Chittirameli trade guild. (9) 1198. Brokerage income was given to 
the temple service by the traders. (10) 1206. Gift of magamai by 
the traders of Patinenvishayam and nagaram of VembaAvur. 


25 C. Latchumanan, Marungiir Inscriptions, (1) 1233-34. Gift io the 
temple (2) 1305. Land grant as Tirunamattukkani (3) 15th-16th 
cent. Privilege given to the temple servants for enjoying some tax 
1ights, a tank and a villge. 


26 L. Thiyagarajan, Ayanpéraiyir Inscriptions. At Siva temple 
of the Village. (1) 1241. Gift of (வண்டி devadanam to Tirw 
mukkudaludaiya nayanar temple by the chief Rajarajadeva alias 
Vanakovaraiyan. It was endorsed by the Hoysala general Ku- 
maradévanna dennayakkar. (2) 1246. Gift of a village by 
Vanakovaraiyan. (3) 1246. Endorsement of the above gift by 
Mahapradani Padumatti Akkan. (4) 1252. Gift of taxfree land 
for perpetual lamps by the சுகா of Peravir, TennavarAya and oth- 
ers. (5) 1216-57. Installation of the idols of Vinayaka, etc. by 
Arputakkiittan for the merit of Arasan TennavarAjan (6) 1327. Gift 


X Avanam 15, 2004 


of a village by the Pandya king for the service called Rajakkal nayan 
instituted in his name. (7) 13th~1d4th cent Gift of villages by the 
king. 


27 S. Ravi, Vijayamangalam (Erode District) inscription of Vira Ra- 
jendiran. 1257. Gift of the door jamb by an individual of Padaittalai 
vellala clan. 


28 M. Rajesh, Stray stone inscription built into the waste weir of the 
ISavinAdu lake at Pudukkottai 13th century. Refers to Perunarkilli 
cholap perumpalli alias Arasagandaramap perumpalli (perhaps a 
Jain temple). 


29 C. Latchumanan and Karu. Rajendiran, Olugamangalam Iuscrip- 
tion (Sivagangai District). (1) 13th cent. Gift of land for tank 
maintenance. (3) 13th cent. Gilt of sheep for food offering, by 
Chola muvendavélar. (3) 13th cent. Gift of sheep and lands by an 
individual. (4) 13th cent. Label inscription referring to donors of 
pillars. 


80 P. Rajendran, V. Vedachalam & C. Santhalingam. Sluice inscrip- 
tion of Pandya area. Making of 101005 for the tanks. (1-2) 1195- 
1225. Tiruvadaviur (Madras Di). (3) 1801. IXaluvankulam (Siva- 
gangai Dt). (4) 1805. Muttuppatti (Sivagangai Dt). (5) 13th cent. 
Alattur (Pudukkottai Dt). (6) 13th cent. Attur (Dindukkal Dt). 


51 A. Chandrabose, Sluice inscription of Kandiyur tank at இல 
gamanglam (Thanjavur Dt.) 14th cent. 


82 M. Venkadesan, Kollamkondan (Virudunagar Dt.) sluice inscrip- 
tion. 1453. Reclamation of a forest land belonging to the big tank at 
Kollamkondan and fixing of sluice to the big tank by an individual. 


33 P. Lenin, Some New inscriptions in Senji taluk, Viluppuram Di. 
(1) 1585. Fragment. Sevvappa Nayaka is mentioned (2) Refers to 
a village alled Vilupparayan Samudram (3) 17th cent. Confer- 
ment of taxfree land for parasol right (kudat) to an agent of Muttu 
Krishnappa Nayakka. 


34 G. Vijayavenugopal & A. Durairangam, Some Inscriptions of Vanur 
taluk, Viluppuram Dt. (1) At Vanur 1533. Gift of five villges by the 
Vijayanagar king Acyutadevaraya to Vishnu temple at Acyutaraya 
samudram. (2) 16th cent. At IKadagampattu. Gift of revenue of 
Kadagampattu village to a matha at Tiruvakkarai (3) 17th cent. 
Puduppakkam. A Devadana gift (4) Ottai. 17th century. Gift of 
land to a matha by Chidambara Malavarayan (5) Kodukknr. 17th 


Avanam 15, 2004 xi 


cent. Gift of the revenue of Kodukkiir to the temple by Krishnappa 
Malavaraya nayinar. 


35 P. Rajendran, V. Vedachalam and C. Santalingam, New Inscriptions 
of Pandya Area. (1) Attur, Dindukkal Dt., 16th century. Gift of 
land to a feeding house for the merit of Kittinappa Nayakkar. (2) 
Vanaramutti, Tuttukkudi Dt., 13th cent. Fixing of water outlet by 
a goldsmith. (3) 1232. Sale by the drar of Urrattiir, of their jenmam 
tenure land to temple. (4) Kayattaru, Tirunelveli Dt., 13th cent. 
Gift of pillar. (5) 13th cent. Fragment. (6) 13th cent. Fragments 
relating to land gifts. 


36 5. Raju, Tiikkanayakkanpalayam (Erode Dt) copper plate. 1615. 
Sale of his shares of land (gavundu kaniyatchi) and house by a 
koniguche:ti to some members of Pillai Vellalar clan, while Immudi 
Kattimudaliyar was the ruler. Interestingly a lady called Pingotai 
was a local accountant (tala karanikkam). (This lady seems to have 
been a poetess too). 


37 S. Krishnamurtti, A Maratta period inscription of Chidambaram. 


1689. Remission of some taxes by the Maratta officer Raguvoji 
Panditar. 


38 1. Gopalan and Sendr Natarajan, Inscriptions of Kanyakumari 
District. (1) Saralur. 1696. Conferment by Virakéralavarmar, 
the Venadu ruler, of the title Kulasékara Nidan on an individ- 
ual with rights to enjoy certain taxes. (2) Parakkai, 16th cent. 
On a boundary stone near temple. Prohibits the low caste peo- 
ple to enter beyond this limit. (3) Kottaru. 1814. Erection of a 
load-resting platform as a memorial. (4) Kurattiyarai. 10th cent. 
Gift of gold. (5) Tenparaikunram. 13th cent. Gift of the altar 
stone. (6) Kaluvantittu. 1494. Relating to a tax on palm jaggery 
(karuppukkatti). (7) Kandanvilai. 1877. A memorial stone. 


39 Naga Ganesan, Elavanur copper plates of Tottiyanayakkar. 
(1) 1733. A deed of pidikival (waichmanship) given to a 
Kondamanayakkan by the niattavar of Manaliir-nadu. (2) 1772. 
Gift of umbalikkai right to another Kondamanayakkan by the same 
body. (3) 1733. Gift of the privileges of horse and parasol to Tam- 
manayakkan by the same body. 


40 M. Vengadesan, Sivagiri sluice pillar inscription. 1754. Seems to 


be some order relating to the d2vadina and drahmadeya lands in 
Sivagiri. 


xii Avanam 15, 2004 


41] Karu. Ra,endran, Inscription of the Big Tank at Tiruppattur. 1763. 
Records the building of the waste weir (kalirigu). 


42 Karu. Rajendran, Madakkulam sluice pillar inscription. 18th cent. 
Erection of the sluice pillar. 


43 M. Bavani, Kurungulam inscription. 18th cent. Fragment. Gift of 
a well for the merit of a Nayakkar. 


44 Pa. Kasilingam, Gurusamipalayam cistern inscription, 1830. Gift 
of a cistern and washing stone, etc. 


45 Kodumudi Shanmugan, Kadambur sluice stone. 1874. Building of 
the sluice. 


46 S. Rajagopal, Accounts Books from Myanmar (Burma). The Na- 
garattar merchant families of Nattukottai had been carrying on a 
prosperous commercial life in the late 19th and early 20th centuries 
(until the second world war) in Burma. They were meticulous in 
keeping the accounts of their various transactions. The accounts 
books were of different kinds known as kurippedu, perédu, etc. An 
analysis cx a typical account book (pérédu) reveals its varied social 
and economic information. 


AT R. Vasantakalyani, Perumalpattu sculptures (Pallava period) of 
Jeshta, Saptamatar, etc. are described. 


48 Muttu Ettirasan and Viraraghavan, Pallava period scuptures and 
inscriptions from Irattanai, Viluppuram Dt. 


49 K. Sridharan, A Rare Surya sculpture from Viraperumalnalldr, 
Kadalur Dt. 8th-9th cent. 


50 A. Seetharaman, Coins from Thanjavur belonging to (1) Ma- 
hendravarman (600-30), (2-3) Raghunata Nayaka (1600-45), (4-5) 
Muhamad Ali (1754-95). 


51 Iravatham Mahadevan, Simhala-Brahmi Letters (1st cent. BC) on 
Alagankulam pottery. Discussion of a word reading ...kitasa (of 
kita). 

52 Iravatham Mahadevan, Numerals on a pot from Alagankulam. lst- 
2nd cent AD. Discussion of a group of three symbols which are 
taken to denote the number 408. 


53 Muttu Ettirasan, et. al., Two Tirttankara sculptures from Manavur 
on Chennai-Arkonam road. 


Avanam 15, 2004 xiii 


54 Kk. Rajan, Tandikkudi Excavation. The recent excavation carried 
out by the Department of Epigraphy and Archaeology, Tamil Uni- 
versily, al Tandikkudi in Kodaikkanal hills has revealed some new 
information about the architecture of the cist burials. Interestingly 
those burials had several urns inside the cist, which phenomenon 
scems ௦ be peculiar to this area. A disturbed burial yielded about 
four hundred carnelian beads and a number of rock-crystal beads, 


oT, 1, Tavasimuttu, The ancient site at Arumugaueri. Contrary to 
the prevatling belief several antiquities of carly centuries have been 
discovered here. 


50 1, Pushparatnam, Epigraphical Resoarches in Sri Lanka and the 
Iandalay inscription. (T. N. Subramaniyan Endowment Lecture 
for the year 2003). After giving an overview of the epigraphical in- 
vestigations in Sri Lanka relating to Tamil inscriptions, a newly dis- 
covered ‘Tamil inscription at Kandalay, 12 km from Tirukdnamalai 
(Trincomalee) is taken up for discussion. The inscription dated in 
the 35th year of Jayabahudeva refers to a Siva temple at KandalAy, 
other wise known as Vijayarajendra-chaturvédimangalam. This and 
some other related inscriptions attest to the patronage of Hindu 
(non- Buddhist) temples by Sri Lankan kings. 


57 M. Chandramurtti, Bronze icons of the Pandya period. (Kovilur 
Andavar Endowment Lecture for the year 2008)” The author dis- 
cusses exhaustively the evolution, iconographic features, and aes- 


thetic qualities of the bronzes found in the Pandya area during the 
9th to 14th centuries. 


08 Miscellany, Short notices of new discoveries. Recent explorations 
by Ixeala archacologists suggest that at last Musiri, the Sangam 


period Chera port, could be located near Paravur on the south 
bank of the Periyar river, 


59 Book Review. 


60 Report on the 13th Annual seminar of the Society. 


xiv Avanam 15, 2004 


புலப்படாமல்‌ இருந்தது. சுமார்‌ 3.10 மீட்டர்‌ நீளத்தில்‌ 34 எழுத்துக்களுடன்‌ 
ஒரே வரியாக இது பொறிக்கப்பட்டுள்ளது. மாங்குளம்‌, திருவாதவூர்‌, 
கொங்கர்புளியங்குளம்‌ போன்ற இடங்களில்‌ உள்ள தமிழ்பிராமி 
எழுத்துக்களை இது ஒத்துக்‌ காணப்படுகிறது. ஆந்திராவில்‌ பட்டிபுரோலு 
என்னுமிடத்தில்‌ கிடைத்த கற்பேழையிலுள்ள எழுத்து முறையைப்‌ பின்பற்றி 
இது எழுதப்பட்டுள்ளது எனலாம்‌. இதன்‌ காலத்தினை கிமு. இரண்டாம்‌ 
நூற்றாண்டு என்று கூறலாம்‌. கண்படி, மைப்படி வாமிலாகப்‌ பெறப்பட்ட 
இக்கல்வெட்டு வாசகம்‌ பின்வருமாறு: 


இலஞ்சிய்‌ எளம்பேராஅதன்‌ மகன்‌ எமயவன்‌ இவ்‌ முழஉகைய்‌ 
கொடுபிதவன்‌ 


இலஞ்சிய்‌ என்ற ஊரைச்‌ சார்ந்த எளம்பேராஅதன்‌ மகன்‌ எமயவன்‌ இந்த 
குகைத்தளத்தை உருவாக்கிக்‌ கொடுத்தான்‌ என்று இதற்குப்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. இளம்பேராதன்‌ என்ற பெயர்‌ கல்வெட்டில்‌ எளம்பேராஅதன்‌ 
என்றும்‌ இமையவன்‌ என்ற பெயர்‌ எமயவன்‌ என்றும்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றன. குகைத்தளம்‌ சமண முனிவர்களுக்காக உருவாக்கிக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ 
"இலஞ்சி" என்ற ஊர்‌ தற்போது எங்குள்ளது என்று தெரியவில்லை. ஆனால்‌ 
தென்பாண்டி நாட்டில்‌ குற்றாலத்திற்கு அருகில்‌ இலஞ்சி என்ற பெயரில்‌ 
ஊர்‌ ஒன்று உள்ளது. இது மேலும்‌ ஆய்வுக்கு உரியது. 


இரண்டு கல்வெட்டுகளிலும்‌ முனிவர்கள்‌ உறையும்‌ குகைத்‌ தளத்தினைக்‌ 
குறிக்க 'முழகை' என்ற சொல்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. பழைய 
கல்வெட்டில்‌ இச்சொல்‌ 'முழகை' என்றும்‌ புதிய கல்வெட்டில்‌ 'முழஉகைய்‌' 
என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தில்‌ குகையைக்‌ குறிக்க 
'வரும்‌ 'முழை' என்ற சொல்லின்‌ வடிவமே இவ்வாறு கல்வெட்டில்‌ 
குறிப்பிடப்படுநறெது. பிற்கால நிகண்டுகளிலும்‌ இச்சொல்‌ வருகிறது." 
'முழஉகை' என்ற சொல்‌ வரிச்சியூர்‌ தமிழ்பிராமி கல்வெட்டிலும்‌ 
காணப்படுகிறது. 


இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ இளம்பேராதன்‌ என்ற பெயரைப்‌ 
போல கொங்கர்புளியங்குளம்‌ தமிழ்பிராமி கல்வெட்டில்‌ பாகனூரைச்‌ சார்ந்த 
பேராதன்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடப்படுகன்றது. ஆதன்‌ என்ற பெயர்‌ 
அழகர்மலை, குன்றக்குடி முதலிய இடங்களிலுள்ள தமிழ்பிராமி 
கல்வெட்டுகளிலும்‌ காணப்படுகின்றன.” பொதுவாகக்‌ கல்வெட்டுகளில்‌ 
இப்பெயர்‌ 'அதன்‌' என்று எழுதப்பட்டிருந்தாலும்‌ இதனை ஆதன்‌ என்றே. 
படிக்கலாம்‌. எளசந்தன்‌, எள௮ அடன்‌ (அழகர்மலை), இளங்கோ (புகளூர்‌), 
இளங்காயபன்‌ (தொண்டுர்‌) என்ற பெயர்கள்‌ தமிழ்பிராமிக்‌ கல்வெட்டுகளில்‌ 
காணப்படுகின்றன. இவற்றில்‌ எளம்‌, இளம்‌ ஆகிய அடைமொழிகள்‌ 
'வயதில்‌ இளைய' என்ற பொருள்‌ தரும்‌. இம்முறையில்தான்‌ மேற்சுட்டிய 
'இளம்பேராதன்‌' என்ற பெயரும்‌ இடம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. இவனது 
மகன்‌ 'இமையவன்‌' பெயரும்‌ முதன்முதலில்‌ இக்கல்வெட்டில்தான்‌ 


ம்‌ ஆவணம்‌ 15, 2004 


வருகிறது. சிலப்பதிகாரத்தில்‌ சிவபெருமானைக்‌ குறிக்க 'இமையவன்‌' என்ற 
சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது.” 


இக்கல்வெட்டு மொழியியல்‌ அடிப்படையிலும்‌ முக்கியத்துவம்‌: 
வாய்ந்ததாக உள்ளது. தொல்காப்பியர்‌ குறிப்பிடுவது போன்று இகரமும்‌, 
யகரமும்‌ சொற்களின்‌ இறுதியில்‌ விரவி வரும்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டாக 
"இளஞ்சிய்‌", "முழஉகைய்‌" என்ற சொற்கள்‌ இக்கல்வெட்டில்‌ வருகின்றன. 
இதுபோன்ற சொற்கள்‌ அரிட்டாபட்டிக்கு அருகிலுள்ள மாங்குளம்‌ 
தமிழ்பிராமி கல்வெட்டுகளிலும்‌ வருகின்றன. 'இவ்‌' என்ற சொல்‌ 
அரிட்டாபட்டி கல்வெட்டில்‌ சுட்டாக வருவதும்‌ (இவ்‌ முழஉகைய்‌) 
குறிக்கத்தக்கது. இகரம்‌, ஈகாரம்‌ ஆகியவற்றை குறிக்க வேறுபட்ட 
வடிவங்கள்‌ இப்புதிய கல்வெட்டில்‌ காணப்பட்ட போதிலும்‌ இது 
முழுவதுமாக வேறுபாடு காட்டி வழக்கிற்கு வரவில்லை என்பதையும்‌ 
இக்கல்வெட்டிலுள்ள வடிவங்கள்‌ காட்டுகின்றன. கல்வெட்டின்‌ 
தொடக்கத்தில்‌ வரும்‌ இகரக்‌ குறில்‌ வடிவம்‌ மூன்று கோடுகளாகக்‌ 
காட்டப்பட்டு உள்ளது. இவ்வடிவம்‌ வரிச்சியூர்‌ கல்வெட்டிலும்‌ வருகிறது. 
ஆனால்‌ 'இவ்‌' என்ற சுட்டுச்‌ சொல்லில்‌ வரும்‌ இகர வடிவம்‌ செங்குத்துக்‌ 
கோட்டிற்கு இருபுறமும்‌ புள்ளியிட்டு எழுதும்‌ _/ஃ' இகர வடிவமாக உள்ளது. 
மாங்குளம்‌ கல்வெட்டிலும்‌ இகரம்‌ மற்றும்‌ ஈகாரம்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்க 
இவ்‌ வடிவமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


அடிக்குறிப்பு 


1. இக்கல்வெட்டினை திரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களும்‌ அண்மையில்‌ 
மதுரைக்கு வந்திருந்த போது நேரில்‌ வந்து ஆய்வு செய்தார்‌. 

2. K.V, Raman and Y. Subbarayalu, "A New Tamil-Brahmi Inscription 
from Arittapatti", Journal of Indian History-49, 1971, pp.229-232. 

3. அகநா, பா. எண்‌, 168. 

. திவாகரம்‌, 865 மற்றும்‌ ராமி ந/சண்டுி-11. 

I. Mahadevan, Early Tamil Epigraphy {fom the Earliest Times to the 

sixth Century AD, Cre.A, Chennai, pp.374, 425. 

6. சிலப்பதிகாரம்‌, கடலாடுகாதை, அடி. 43. 


ஸூ 


ஆவணம்‌ 15, 2004 


2. விழுப்புரம்‌ ஏரி வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டு 





கோ. விசயவேணுகோ பால்‌, பாண்டிச்சேரி. 


டம்‌: விழுப்புரம்‌-செஞ்சி சாலையில்‌ விழுப்புரத்திவிருந்து வடக்கே 6 கிமீ 
ழு ஞ்‌ மு 
தொலைவில்‌ உள்ள ஏரியில்‌ தலைமடைக்கு முன்‌ நடப்பட்டுள்ள 
பலகைக்கல்‌. 


காலம்‌: கி.பி.4-5ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: இக்கல்வெட்டு தொடக்கநிலையில்‌ உள்ள வட்டெழுத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டில்‌ அரசன்‌, ஆட்சி 
யாண்டு போன்ற விவரங்களில்லை. மெய்யெழுத்துக்களுக்குப்‌ 
புள்ளிகள்‌ இடப்பட்டுள்ளன. எறிந்தக்கால்‌ என்பது மொழி முதலில்‌ 
யகரம்‌ பெற்று யெறிந்தக்கால்‌ எனப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
இரண்டாவது வரியில்‌ எறிந்தக்கால்‌ அப்போருட்‌ என்பதில்‌ லகரம்‌ 
இரட்டித்து வந்துள்ளது. பலகைக்‌ கல்லின்‌ வலதுபுறம்‌ 
சிதைந்துள்ளதால்‌ சில எழுத்துக்கள்‌ மறைந்துவிட்டன. தெருக்கால்‌ 
என்பது ஊர்ப்‌ பெயராக இருக்கலாம்‌. தமிழ்‌ பிராமியிலிருந்து 
வட்டெழுத்தாக மாறுகிற தொடக்க நிலை வட்டெழுத்துக்களில்‌ 
அமைந்துள்ள பழைய நடுகல்லாக இதனைக்‌ கருதலாம்‌. 


பிரையகம்‌ யெறிந்த 
க்கால்லப்போருட்‌ ப 
ட்டான்‌ தெருக்கால்‌[லா] 
௬ மகன்‌ நீலகண்‌ [ட] 

ன்‌ கல்‌ 


Oo > கெ 





ஆவணம்‌ 15, 2004 














6:1 


இடம்‌ : 


காலம்‌: 


6. வேலூர்‌ பகுதியில்‌ இரு புதிய 





கல்வெட்டுகள்‌ 


கி. குமார்‌, சென்னை. 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாபேட்டை வட்டம்‌, வன்னிவேடு 
பெருமாள்‌ கோயிலின்‌ கருவறையின்‌ வடக்கு மற்றும்‌ மேற்கு 
குழுதம்‌ மற்றும்‌ ஜகதி. 

முதலாம்‌ பராந்தகன்‌, யா.5, (கி.பி.912). 


செய்தி: படுவூர்க்கோட்டம்‌, காரை நாட்டிலுள்ள 'இரணவிக்கிரமங்கலதைச்‌ 


6:2 


இடம்‌ : 


(இன்றையபெயர்‌:வன்னிவேடு) சேர்ந்த மத்தியஸ்தன்‌ சிவகுரு 
என்பவர்‌ இவ்வூரிலுள்ள மேலை விஷ்ணுரெகம்‌ எனப்படும்‌ 
பெருமாள்கோயிலுக்கு நந்தா விளக்கெரிப்பதற்காக இவ்வூர்‌ 
சபையாரிடம்‌ 14 கழஞ்சு பொன்னைத்‌ தானமாக அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ பரகேசரி பன்மர்க்கு யாண்டு ஐஞ்சாவது படுவூர்க்கோட்டத்து 
கா[ரை] நாட்டு இரணவிக்ரமங்கலத்து சபையோம்‌ எம்மூர்‌ மேலை 
விஷ்ணுகிரகத்து பெருமானடிகளுக்கு நந்தாவிளக்கெரிப்பதற்கு இவ்வூர்‌ 
மத்தியஸ்தன்‌ சிவகுரு 

இக்காமடி பெருமான்‌ பக்கல்‌ செம்மை பதின்னான்‌ கழஞ்சு பொன்கொண்டு 
இப்பொன்னுக்கு எம்மூர்‌ ஒக்காடன்த்‌ தம்பிரானுங்குழிலி முமகப்பட்டி 
யரையோன்‌ இறையிலியாக விற்று இப்பொன்‌ கொண்டு குடுத்தோம்‌ 
ஸபையோன்‌ இந்நிலத்தால்‌ வந்த கைங்கொண்டு ஆசந்து காலத்து 
உழக்கெண்ணை கொண்டு சபையார்க்கு முட்டாமை நந்தாவிளக்கு 
எரிப்பதற்குப்‌ பணித்தோம்‌ சபையோம்‌ 

தம்மம்‌ அழித்தார்‌ கங்கையிடை குமரியிடை செய்தார்‌ செய்த பாவத்து 
படுவோமாக பணித்தோம்‌ சபையோம்‌ இத்தன்மம்‌ இரஷ்த்தார்‌ அடி என்‌ 
தலைமேலென 


வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, கோடம்பாக்கம்‌ 
கிராமத்தின்‌ வட பகுதியில்‌ இடிந்த நிலையில்‌ உள்ள சிவன்‌ 
கோயிலுக்கு அருகே உள்ள பாறை. 


காலம்‌: முதலாம்‌ இராஜராஜன்‌, யா.14, (க. பி.999). 


செய்தி: இவ்வூரிலுள்ள திருத்தோன்றீஸ்வரர்‌ கோயிலுக்கு இறையிலியாக 


12 


நிலம்‌ அளிக்கப்பட்டமை. 


ஆவணம்‌ 15, 2004 


ONO ANP 


ஆவணம்‌ 15, 2004 


ஸ்வஸ்திஸ்ரீ கோவிராஜகேசரி பன்‌ 

மர்க்கி யாண்டு 14 ஆவது தாமற்கோட்டத்து 

மஹேந்திரபுரநாட்டு காடாவது சபையோம்‌ கோனார்‌ 

பங்கர்‌ பாடியாண்ட மழவனாகிய தோதர்பத்தி மாரையன்‌ 

ரன மஹா ஈஸ்வரத்‌ திருத்தோன்றீஸ்வரர்க்கு இவன்‌ பக்கல்‌ லாயக்கு 
இறையிலியாக வைத்த பாலபூசதெ பெருமத்தில்‌[ல] தங்கா . . . வழி கழல்‌ 
நாற்பார்க்கெல்லை ஸ்ரீ உருத்திரத்தர்‌ தேவர்‌ வழிக்கு போன எல்லைக்கு 
மேற்கு தென்பாற்க்‌ கெல்லை கரூர்‌ மேட்டு குளத்துக்கு 

வடக்கு மேற்பார்க்கெல்லை ஊர்‌ ஸ்ரீ இசிக . . . . கிழக்கு 
வடபார்க்கெல்லை நீரெர்‌ பற்றுக்கு மேற்க்கு இந்நான்‌கெல்லைக்கு 
உள்ளில்‌ அகப்பட்ட நிலம்‌ இவ்வூர்‌ பதினான்‌ சாண்‌ கொலால்‌ அளக்க 
பொழி ஸ்ரீ பொதுக்குழி மற்று இவ்வூர்க்கு இறையிலியாக இறையிழிச்சி 
கொடுத்தோம்‌ இந்நிலம்‌ இந்நாட்டின்‌ இவன்‌ பன்மாஹெச்ரவரக்ஷெ 


13 


7. கன்னர தேவன்‌ காலத்து வீரக்கல்‌ 


ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 
முத்து. எத்திராசன்‌, சென்னை. 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை. 


இடம்‌ : திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, திருத்தணி வட்டம்‌, பாகசாலையிலுள்ள 
மூலஸ்தானாசுவரர்‌ கோயிலுக்கு அருகில்‌ அமைந்துள்ள 
பொன்னியம்மன்‌ கோயிலின்‌ எதிரிலுள்ள கற்பலகை. 175 செமீ 
நீளமும்‌ 110 செமி அகலமும்‌ கொண்ட கற்பலகையில்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. 

காலம்‌: கன்னர தேவன்‌, யா.27, (இ. பி.966). 


செய்தி: பத்மாசன நிலையிலுள்ள வீரன்‌ தனது இடது கையில்‌ தலையின்‌ 
குடும்பியைப்‌ பிடித்து, வலது கையால்‌ கழுத்தை அரியும்‌ நிலையில்‌ 
காட்டப்பட்டுள்ளான்‌. கழுத்தில்‌ அணிகலன்‌, மார்பில்‌ சன்னவீரம்‌, 
இடுப்பில்‌ அரையாடை, கைகளில்‌ காப்பு முதலியன உள்ளன. வலது 
பக்கம்‌ குத்து விளக்கு உள்ளது. கிழவன்‌ நாகன்‌ என்பவன்‌ சேந்தமான்‌ 
குன்றில்‌ நடந்த போரில்‌ வெற்றி பெற்றதன்‌ நினைவாக, 
பாசாலியைச்‌ சேர்ந்த கையிலாயன்‌ மகன்‌ சரதேவன்‌ என்பவன்‌ தன்‌ 
தலையை அரிந்து பிடாரிக்கு வெற்றி காணிக்கையாகக்‌ கொடுத்தான்‌. 
இவ்வுயிர்த்‌ தியாகத்தை போற்றும்‌ வகையில்‌ அர்ச்சனாபோகமாக 
அரைக்கால்‌ நிலம்‌ விட்டு, இதன்‌ வருவாயைக்‌ கொண்டு 75 வாரம்‌ 
ஒரு முறை வழிபாடு செய்யும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. 


1 யாண்டு இருபத்தேழாவது க 

2 ந்நர தேவற்கு பாசாலி கிழவ[ந்‌] 

3 நாகன்‌ சேந்தமானுக்‌ கு 

4 ன்றில்‌ 

9... . வென்று பிடாரிக்கு இவர்‌ பி[ள்‌] 

6 ளைகையிலாந்‌ மகந்‌ சரதேவன்‌ தலை 
7  த[ந்[தான்‌ இவனுக்கு_அர்ச்சனா போக 
8 மாகமு 

9 ற்குண்டில்‌ ஆட்புளிக்‌ கழுவலின்‌ கீழை குண்‌ 
1௦ டில்‌ நிலம்‌ அரைக்கால்‌ இவ்வரைக்‌ 
11 கால்‌ 

12 நிலம்‌ 

13 இதுவே 


14 ஆவணம்‌ 75, 2004 





8:1 


8. விழுப்புரம்‌, திருவண்ணாமலை 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி. 


இடம்‌: திண்டிவனம்‌ வட்டம்‌, ஓமந்தூர்‌ பீமேஸ்வரர்‌ கோயில்‌ திருச்சுற்றின்‌ 
வடமேற்கிலுள்ள கிணற்றின்‌ அருகில்‌ கிடக்கும்‌ நீண்ட கல்‌. 


காலம்‌: முதலாம்‌ இராசராசன்‌, யா.11, (இ. .பி.996). 


செய்தி: கோயிலில்‌ நந்தாவிளக்குகள்‌ எரிப்பதற்குப்‌ பலர்‌ ஆடுகளும்‌ நிலமும்‌ 


அளித்தமை. 


ஸ்ரீ கோ ராஜ 
ராஜ ராஜ கே 

சரி வர்மற்கி யா 
ண்டு 11 ஆ 

வது இவ்வூர்‌ கு 
ன்றங்கிழான்‌ 
கானன்‌] பறியன்‌ 
திருவருளீச்‌,வரத்‌ 
தாழ்வாற்கு ஆ 
10 ற்றின்‌ மேல்கரை. 
11 க்கொல்லை வி 
12 லை கொண்டு திரு 
13 த்தின திருவருளி 
14 செறுவும்‌ ஊர்‌ 

15 ப்பக்கல்‌ விலை 
16 கொண்டு திருத்தி 
17 ன கானன்‌ குண்‌ 
18 டிலுமாக நந்தாவி 
19 எக்கு இரண்டு[க்]கு 
20 நிபந்தம்‌ 

21 பறியன்‌ கானன்‌ 
22 வைத்த நந்தா 

23 விளக்கு ஒன்று 
24 க்கு விட்ட ஆடு 
25 தொண்ணூறு 


மீ ௮ இ. ௬ ANN 


26 
27 
28 
29 
30 
321 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 


இவை 

வீர... 

மான செறுவு [ந] 
ந்தாவிளக்கு ஒன்‌ 
றுக்கு நிபந்தம்‌ 
மலையன்‌ புத்த 
ன்‌ மேல்கரைக்‌ 
கொல்லை விலை 
கொண்டு திருத்தி 
ன செறுவு நந்தா வி 
ளக்கரைக்கும்‌ நக்க 
ன்‌ இளவையன்‌ 
தம்பிமாரும்‌ ... 
மேல்கரைக்‌ கொ 
ல்லை விலை 
கொண்டு திருத்‌ 
தின வரவை நந்‌ 
தாவிளக்கரை 
யுமாக விளக்கு 
ஒன்றுக்கு நிபந்த 
ம்‌ கணவதி நகுல 
நுமல்ல. அஞ்‌ 
னூற்றுவனுமாக 
த்ரிஸந்திக்கு விள 
க்கு ஒன்றுக்கு வி 


ஆவணம்‌ 15, 2004 


51 ட்ட ஆடு இருபத்‌ 
92 தெ... 

53 தித்தன்‌ ச 

54 ந்தி விளக்கொ 

55 ன்றுக்கு விட்ட ஆ 

56 டொன்பது கோயி 


8:2 
இடம்‌: மேற்படி கோயில்‌ 


உத்தரத்தில்‌ உள்ளது. 
காலம்‌: முதலாம்‌ இராசராசன்‌, யா.11, (க. பி.990). 


ஓர்‌ 
568 
59 
60 
61 
62 


அர்த்தமண்டபம்‌ 


லுடையர்கள்‌ தை 

வணி கொண்டு ஸந்தி 
மூன்றுக்கு விளக்கொ 

ன்று காளிநந்தி சந்தி வி 
ளக்கு ஒன்றுக்கு விட்ட ஆ 
டொன்பது 


நுழைவாயிலின்‌ மேலே 


செய்தி: கோயிலில்‌ நந்தாவிளக்குகள்‌ எரிப்பதற்குப்‌ பலர்‌ ஆடுகளும்‌ நிலமும்‌ 


அளித்தமை. 


ன்றுக்கு விட்‌ 

ட ஆடு தொ 
ண்ணூறு 
கூத்தன்‌ வெ 
ண்காடந்‌ 
வத்த திருநந்தா 
விளக்கு அரை 
க்கு விட்ட ஆடு 
நாற்பத்தஞ்‌ 


ம மூ. ஐ. ரொ கோரல்‌ டூ 


8:3 


10 
ak 
a 
13 
14 
15 
16 
17 
18 


சு வைத்த 

நித நந்தாவிளக்க 
ரை பன்மாயேச்‌, 
வரர்‌ வைத்த 
திருநந்தாவிளக்‌ 
கொன்றரை திரி 
சந்தி விளக்கொ 
ன்று திருக்கும்‌ 


இடம்‌: திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, டி. பல்லவாடி ஊரெல்லையில்‌ அய்யனார்‌ 
கோயில்‌ அருகிலுள்ள தோப்பில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. 


காலம்‌: இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ (2), (1058). 


செய்தி; ஏரிப்‌ பராமரிப்புக்கு நிலக்கொடை. 


முன்பக்கம்‌ 

1 ஸ்வ யாண்டு ஆ 

2 றாவது நரசிங்கப்‌ 

3 நமந்மிலாடுடையார்‌ இ 
4 டை....பெற்ற 

இ ,.ப்பசிசத்டி 


ஆவணம்‌ 15, 2004 


6 ஸணகதுள்‌... நலகத்து 
7 வாமுந்நாழி ஏரிப்‌ 
பின்பக்கம்‌ 

8 பட்டி ஒரு லிக்நம்ஞ்‌ 
9 செய்தாந்‌. . . ல பட்டி 


17 


10 படச்சேந்‌ இது ரக்ஷித்‌ 13 இறக்கிநா[ன்‌] ஏழாநரக 


11 தார்‌ அடிப்பொடி எந்‌ 14 ம்‌ புகுவா 
12 தலைமேல்‌ இந இது 15 ந்‌ 
8:4 


இடம்‌ : கள்ளக்குறிச்சி வட்டம்‌, மேலமகரூர்‌, மயூரா நதிக்கரையிலுள்ள 
திருத்தான்தோன்றீஸ்வரர்‌ கோயிலின்‌ அம்மன்கோயில்‌ மேற்குச்‌ 
சுவர்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ இராசேந்திரன்‌, யா.:7, (௫. பி. 1253). 


செய்தி: கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பெறும்‌ வன்னெஞ்சப்பெருமாளான 
வாணகோவரையர்‌, திருமந்திர ஓலை எழுவர்‌ தம்பிக்குநல்லான்‌ 
ஆகியோர்‌ இதுவரை அறியப்படாத புதிய அதிகாரிகள்‌ ஆவர்‌. i 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்சக்கரவ[ர்‌]த்திகள்‌ சொ 2 இராசேந்திரசோழ 
தேவற்கு யாண்டு 7 வ 

3 துவன்னெஞ்சப்பெருமாள்ளான வாண 

4  கோவரையர்‌ திருமுகபடி சிங்களர 

5 யரும்‌ இராராப்பிரமராயரும்‌ இராே 

6 சந்தி[ர] சோழப்‌ பிரம[ர] £யரும்‌ புரவரியாரு[ம்‌] 

7  சய்யக்கடவபடி பாநூற்‌ கூற்றத்து கணங்‌ 

8 கூர்‌ உடையார்‌ திருத்தா[ன்‌] தோன்றீசுரமு 

9 டைய நாயனாற்கு பூசைக்கும்‌ திருப்பணிக்கு 

10 ம்‌ உடலா[க] ஏழாவது மாசி மாதமுதல்‌ இவ்வூர்‌ 

11 பரி ஏரி நன்செய்‌ நிலத்திலே ஒரு வேலி 

12 நிலம்‌ இறையி[லி] தேவதானம்‌ மா நரு மா 

13 நன்றாகவிட்டேன்‌ இப்படி கணக்கில்‌ நி 

14 றுத்தி அடைத்து குடுப்பதே இவை வ 

15 ஈணகோவராயத்‌ எழுத்து இவை திரும 

16 ந்திர ஓலை எழுவர்‌ தம்பிக்குநல்லாந்‌ ௭ 

17 முத்து 

18 இவை பிச்சாண்டா[ர்‌] எழுத்து 

19 இராராண வேளான்‌ எழுத்து 


8:5 ்‌ 

இடம்‌: உளுந்தூர்ப்பேட்டை - திருவெண்ணெய்நல்லூர்‌ சாலையில்‌ 
உளூந்தூர்ப்பேட்டையிலிருந்து 13 இ.மீ. வடக்கே உள்ள 
அயன்வேலூர்‌. இவ்வூருக்கு வெளியே வயலில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ 
கல்‌. 


காலம்‌: இரண்டாம்‌ இராசராசன்‌, யா. 7, (இ. பி. 1160), 


18 ஆவணம்‌ 15, 2004 


செய்தி: உளியால்‌ கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளமையால்‌ சிலவிடங்களில்‌ 
எழுத்துக்கள்‌ அழிந்துவிட்டன. கல்லின்‌ பக்கவாட்டிலும்‌ எழுத்துக்கள்‌ 
உள்ளன. பட்டப்பெயர்‌, இயற்பெயர்‌ முதலானவற்றிற்குக்‌ கிரந்த 
எழுத்துக்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. கல்வெட்டு காணப்படும்‌ 
வயலின்‌ அருகில்‌ சிவலிங்கம்‌ முதலான கோயிற்‌ பாகங்கள்‌ 
சிதறிக்டெக்கன்றன. இது கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பெறும்‌ 
உடையார்‌ ஆட்கொண்டதேவர்‌ என்னும்‌ கோயிலாக இருக்கலாம்‌. 
கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பெறும்‌ ராஜராஜக்காடவராயன்‌ என்னும்‌ 
அதிகாரி இரண்டாம்‌ இராசராசனின்‌ தந்தை இரண்டாம்‌ குலோத்‌ 
துங்கனின்‌ காலத்திலும்‌ பணிபுரிந்துள்ளான்‌. 


ஸ்வஸ்தி த்ரிபு,வநச,சக்‌[ர] 
வ[ர்‌]த்திகள்‌ [ஸ்ரீ] ராஜராஜதேவற்கு 
இ யாண்டு 7 வது ஆளப்பி 
றந்தான்‌ மெ . . . ஈன ராஜராஜ 
க்காடவராயநேன்‌ உடையார்‌ ஆட்‌ 
கொண்ட தேவர்‌ தேவதானம்‌ மே 
லூர்‌ முந்‌ . . . வெட்டினபடி 

யே ஆளமஞ்சியும்‌ மற்றும்‌ எப்‌ 
பேர்பட்ட . . . சந்திராத்தித்த 

வரை தவந்தரி[ர] வாரத்து 

க்‌ கல்வெட்டிக்‌ கொள்கவெ 

ன்று சொன்‌ [னோம்‌] தாங்களும்‌ 
ஞ்சி செய்வது ஆளப்பிறந்தா 

ந்‌ ஏரிக்கு . . . எண்டாந்‌ 


மே ஜே இரு ANE 


ட்ட ட 3 ஒட்‌ ட ட பட படி 
~~ WN oO 


காலுக்கு [] ம 
இது அழிவு 
செய்வார்‌ தி 
ருவாணை சேவு 
க்கப்பெருமா 
ளாணை இது 
பல்மாஹே 
ச்ரவரரக்ஷை 


ரம்‌ ரல ஒலி ரல 4 4 
(க - 0 [1 ந ம மூ. 


8:6 
இடம்‌ : பாண்டிச்சேரியிலிருந்து வழுதாவூர்‌ வழியாக விழுப்புரம்‌ செல்லும்‌ 
சாலையில்‌ விழுப்புரத்திலிருந்து வடகிழக்கே பத்துக்‌ கல்‌ 


ஆவணம்‌ 15, 2004 19 


தொலைவில்‌ உள்ள வாக்கூர்‌ திருமூலநாதர்‌ கோயில்‌ கருவறை 
தெற்குச்சுவர்‌. 


காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா.17, (கி. பி.1265). 


செய்தி: அரசனின்‌ வடமொழிப்‌ பிரசஸ்தி கிரந்த எழுத்தில்‌ அழகாக 


10 


. 837 


இடம்‌: 


வெட்டப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ பிற்பகுதியில்‌ சொற்கள்‌ 
விடுபட்டுள்ளன. இவனுக்கும்‌ பெருமாளுக்கும்‌ நிலங்கள்‌ 
அளித்தமை. 


ஸ்வஸ்தி ஸமஸ்த.ஜக4தா4தா4ர ஸோமகுல திலக ம[து]ராபுரி மாதவ 
கேரளவம்ச நிர்ம்மூலந இலங்காத்‌;வீப லுண்டித வுதயராம கர்ணாடராஜ 
வித்‌_ராவந சோள 4 

குலதில சைல குலிச காடக கிரி கொடக வாகலி விவிதா, துர்க பதந 
வீரக4ண்டகோ;பால விபுந்தா வகந காஞ்சீபுரவராத்சுவர கணபதி ஹருன 
சார்தூ,ல நெல்‌ 

லூர்புர நிசித்த வீராபி, ஷேக ப்ராணதஜஹாஜ ப்ரதிஷ்டாபக மஹாராய ராஜ 
பரமேச்வர கோற்ச்சடைபன்மரான திருபுவனச்சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீசுந்தரபாண்டி 

யதேவற்க்கு யாண்டு பதின்‌ஏழாவது வாக்கூர்‌ ஊரவற்க்கு தங்களூர்‌ 
உடையார்‌ மூலத்தானமுடைய நாயனாற்கும்கரியமாணிக்க விண்ணகர்‌ 
எம்பெருமானுக்கும்‌ நடுவிற்‌ திருமுற்றத்‌ 

து வீற்றிருந்த [விண்ணகர்‌ எம்பெருமானுக்கும்‌ திருநாமத்துக்காணி 
இறையிலியாகக்‌ குடுத்த சித்திரமேழி ஏந்தலுக்கு எல்லையாவது 
மேல்பாற்கெல்லை வளமுழான்‌ சாத்தன்‌ ட்‌ 
குழிக்கு கிழக்கும்‌ தென்பாற்கெல்லை காயாண்குழிக்கு . . . எல்லைக்கு 
இராராயர்‌ .. . 

த்து எல்லைக்குத்‌ தெற்கும்‌ இந்நான்கெல்லைக்கு[ட்‌]பட்ட புன்செய்‌] 
நன்செய்‌] . . . ற்கு வடக்கடைய இருகூற்றால்‌ வந்த நிலமும்‌ கரியமாணிக்க 
விண்ணகர்‌ எம்பெருமானுக்கும்‌ வீற்றிருந்த விண்ணகர்‌ எம்பெருமானுக்கும்‌ 
. . காணி இறையிலியாகக்‌ குடுத்தோம்‌ இன்‌ நிலம்‌ இவ்வூர்‌ வானவாதம்‌ 
பெரும்பள்ளி நாயகற்குப்‌ பள்ளிச்சந்தம்‌ இறையிலியாக விளாங்குழிப்ப . . . 
யால்‌, வந்த நன்செய்‌ புன்செய்‌ நிலம்‌ பதின்‌ ஏழாவது ஆடி மாத முதல்‌ 
அனைத்தா 

யங்களும்‌ உட்படத்‌ திருநாமத்துக்காணி இறையிலியாகக்‌ குடுத்தோம்‌ 
இப்படி . . . வெட்டிக்குடுத்தோம்‌ துல்யம்‌ உ இவை பாண்டிமண்டலத்து 
முத்தூர்க்கூற்றத்து கப்பலூரான உலகளந்த சோழநல்லூர்‌ ஆதித்தன்‌ 
ஆழ்வானான வாணாதராயன்‌ எழுத்து. 


மேலது. 


காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா.4, (இ. பி.1257). 


20 


ஆவணம்‌ 75, 2004 


செய்து தொடக்கத்தில்‌ மெய்க்கீர்த்தி முன்னாக என இருக்கவேண்டிய 


10 


dol 


8:8 


தொடர்‌ கிதி முன்னாக என வெட்டப்பட்டுள்ளது. கல்வெட்டு 
தூணிலும்‌ சுவரிலுமாக மடக்கி மடக்கி வெட்டப்பட்டிருத்தலின்‌ 
தொடர்களைச்‌ சரியாக வாசித்தறிய முடியவில்லை. விடு: டுகளும்‌, 
பிழைகளும்‌ நிரம்ப உள்ளதால்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்ட கோயில்‌ 
சுவர்களில்‌ மீண்டும்‌ வெட்டப்பட்ட பழைய கல்வெட்டு வாசகமாக 
இருக்கலாம்‌. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்ரீமது கிதி முன்னாக கோனேரிமேல்கொண்டான்‌ 
திருபுவனச்சக்கரப்பத்திகள்‌ வீரபாண்டிய தேவற்க்கு யாண்டு 4 

நாலாவது மகரநாயற்று அமரபஷத்து சத்தமியுமஷ்டமியும்‌ பெற்ற உத்தரத்து 
நாள்‌ இர . . . கார வளநா 


நாட்டு ப்‌4[ரஹ்ம]தேசம்‌ ஸ்ரீ திருபுவனமஹாதேவிச . . கலத்து 
சூரசூடாணிச்சேரி திருமங்கலத்து 
அழகியமணவாளட[ட்ட]ரும்‌ உய்யக்கொண்டான்‌ ப . . . அழகியவரதரும்‌ 


இவ்வனைவரோம்‌ வாக்கூரில்‌ உடையா. . . 


னாற்கு பன்னாட்டவர்‌ கண்ட திருபங்கு பறியன்‌ திருநாளுக்கு முதலடங்க 
இறையிலியாக பன்னாடவர்கள்‌ குடுக்க நாங்கள்‌ குடுத்த திருநாமத்துக்கா. . . 
காகிழானடிப்‌ பேரேரிகீழ்‌ மதுரப்பாதத்தில்‌ தளிக்குமத்தாங்க . . . றுபேர்‌ 
கூவப்பட்ட ஏந்தல்‌ கீழ்பட்ட விளைநிலத்தில்‌ ஒத்தேறபட்ட 
ணி மொழவும்‌ வர்த்தமான ஏந்தலும்‌ லம்‌ நீர்‌' பிராத்தியும்‌ உடயார்த்‌ 
தாராண்டய . . நாயனாற்க்கு திருநாமத்துக்காணியாக பேறும்‌ விட 
பள்ளிகளில்‌ திரு[ப்ப]த்தரை . . . பே.ல்‌ வென்றான்‌ தன்ம[மா]க முன்‌ 
திருநாமத்துக்காணியாக இந்த பன்னாடவர்களடிக்கு 
[மு]தலடங்க இறையிலியாக குடுத்தவ. கள்‌ திருநாமத்துகா . . . குடுத்த . 
வாளபட்டரு[ம்‌] அழகிய வரதருட .. . 
இன்னாயனார்‌ திருபங்கு பறியன்‌ திரு[நாளு]க்கும்‌ மதுரப்பா . . . ப்படி 
நிலம்‌ பன்னிராண்டிர்க்கு . . . றும்‌ விட அன்றாடுநற்க 

.. ரேம்பொன்‌ ப ..த்திய கு. . .விலைப்பொருள்‌ .ச காண... 


டம்‌: வாக்கூர்‌ திருமூலநாதர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 
ச நு ற நகு 


காலம்‌: 


இராசநாராயணச்‌ சம்புவராயர்‌, பி. 14ஆம்‌ நூற்றாண்டு. ' 


செய்தி: மன்னனின்‌ கோயில்‌ திருப்பணி பற்றியது. 


1 
2 


[11 


அட 


ஸ்வ[ஸ்தி] ஸ்ரீஸகலலோக சக்கவத்தி இராச 
நாராயணன்‌ கொல்‌ பெருநல்லூர்‌ 

பற்று நகரைக்‌ காட்டுப்‌ பற்று வீடுர்ப்‌ 
பள்ளிகளுக்கு வாக்கூரில்‌ உடை 

யார்‌ ஸ்ரீமூலஸ்தாநம்‌ உடையநா 


ஆவணம்‌ 15, 2004 21 


6 யநார்‌ கோஇலில்‌ தங்கள்‌ திருப்பணியும்‌ ஆ .. 

7 திருநாளும்‌ தங்கள்‌ உபையம்‌ ஆக நடத்திபோது 

8 கிற அளவுக்கு முன்பிலாண்டு மரியாதி திரு[ப்‌]பணியு 

9 ம்‌ செய்வித்து திருநாளும்‌ எழுந்தருளப்‌ பண்ணுவிக்கவும்‌ 

19 [இ]ப்படிக்கு சந்த;ராதி,த்யவரையுங்‌ கல்லிலும்‌ செம்பிலு . 

11 கொள்ளவும்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு பறிய திரு 

12 நாளும்‌ திரு[ப்‌]பணியும்‌ நடத்தி கொள்ளவும்‌ சொன்னோம்‌ இப்படி 
13 செ[ய்வதே] இவை இராசநாராயண வாணாதராயன்‌ எழுத்து 


8:9 
இடம்‌: மேலது. 


காலம்‌: இராசநாராயணசம்புவராயர்‌, யா.11, (14ஆம்‌ நூற்றாண்டு) 


செய்தி: கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ கரியமாணிக்க விண்ணகர்‌ 
எம்பெருமான்‌ கோயில்‌ இன்று கரிவரதப்பெருமாள்‌ கோயில்‌ என்ற 
பெயரோடு புதுப்பிக்கப்பட்ட நிலையில்‌ கல்வெட்டுக்களேது 
மின்றிக்‌ காணப்படுகிறது. இக்கோயிலின்‌ மேற்குச்‌ சுவரில்‌ "நில 
அளவுகோல்‌" என்று குறிப்பிட்டு அளவினை இருபக்கங்களிலும்‌ 4+ 
என்ற அடையாளமிடப்பட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளது. இது 
கல்வெட்டுக்‌ குறிப்பிடும்‌ நாட்டளவு கோலாக இருக்கலாம்‌. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ இராஜநாரா . . . ம்பராயற்கு 

2 யாண்டு 11 வாக்கூர்‌ உடையார்‌ மூலஸ்தாந[ம்‌] உடையநாயனார்‌ 

3 திருமடைவிளாகம்‌ க[]ட திருமேலைச்‌ சத்திக்கு கிழக்கு திருமடை 

4 விளாகம்‌ நாற்பால்‌ எல்லைக்கு ந . . . பூசைக்குந்‌ திருப்பணிக்கும்‌ 
ஸர்வமாந்யமாக 

5 விட்ட அளவுக்கு காசாயகுடி மற்று வேண்டுங்‌ குடியேற்றி கொள்ளவும்‌ 
இன்னாயனார்‌ 


' 6 க்கு தீத விளக்குபுறமாக இவ்வூரில்‌ வேளாளன்‌ சிவந்தகால்‌ பெருமாள்‌ 
நாட்டளவு கோ 


7 லால்‌ விட்ட ௬ ச இன்னிலம்‌ நாலு மாவும்‌ ஸர்வமாந்யமாக . . . க்கும்‌ திருவ 


8 தாழ்வ[ற] இடவம்‌ இன்னாயனார்க்கும்‌ இவ்வூர்‌ பெருமாள்‌ கரியமாணிக்க 
விண்ணகர்‌ எம்பெருமானுக்கும்‌ 

9 திருநாமத்துக்‌ காணி ஆன சித்திரமேழி ஏந்தல்‌ ஸர்வமாந்யமாக விட்ட 
அளவுக்கு உடையார்‌ 

, 10 ஸ்ரீ மூலஸ்தானமுடைய நாயனார்‌ கோயில்‌ தாந[த்‌]தாரும்‌ கரியமாணிக்க 

விண்ணகர்‌ எம்பெருமான்‌ கோயில்‌ நம்பி 

11 மாரும்‌ முன்பிலாண்டு நடத்தி போந்த மரியாதி நடத்தி பூசையும்‌ 
திருப்பணியும்‌ திருவாராதநமும்‌ 

12 தாழ்வற நடத்திப்‌ போகவும்‌ சொன்னோம்‌ இவை வாணாதிராயன்‌ எழுத்து. 


ம்‌ ஆவணம்‌ H 5, 8004 


8:10 


இடம்‌ : இருநறுங்கொண்டை மலையுச்சியின்‌ மேலுள்ள சமணத்‌ திருத்தலம்‌ 


காலம்‌: 


செய்தி 


மி ஓள்‌ ANE 


8:11 
ப 


இடம்‌ ச 


காலம்‌: 


செய்தி: பாண்டிநாடு கொண்டானான நரலோகவீரப்‌ பெரியரையன்‌ என்ற 


(பார்சுவநாதர்‌ கோயில்‌) முன்னுள்ள திருச்சுற்று மதில்‌. 
இரண்டாம்‌ இராசராசன்‌, யா.8, (க. பி.1161). 


: கல்வெட்டின்‌ சில துண்டுப்‌ பகுதிகள்‌ மட்டுமே சுவரில்‌ 
காணப்படுகின்றன. 


ஸ்வதி ஸ்ரீ த்ருபு,வநச்சக்ரவத்தி 
ப்பெரும்பாடி காவடி 

ன்‌ பெரு உடையான்‌ இறை ஊ 
கள்‌ ஸ்ரீ ராஜஇராஜ 

நிறை தட்டார்பாட்ட 

நாந இராசராசசேதி 

யாண்டு எட்டா 

ளமைஞ்சியும்‌ ச 

ன்‌ இத மிப்பாறை 

வது முதல்‌ திரு 

ாதித்தவற்‌ செ 

க்குமரி இடை 


இண்டிவனம்‌ வட்டம்‌, இண்டிவனத்திற்கு தெற்கே 17 கி.மீ, 
தொலைவிலுள்ள நெடி. இங்குள்ள கோயிலின்‌ சிதைந்த பகுதிகளில்‌ 
காணப்படும்‌ துண்டுக்கல்வெட்டுக்கள்‌. ஒவ்வொரு துண்டிலும்‌ 
மும்மூன்று வரிகள்‌ காணப்படுகின்றன. 


விக்கிரம சோழன்‌, யா.6, (க.பி.1124). 


அதிகாரி தக்ஷிணாமூர்த்தி பட்டரிடமிருந்து நிலம்‌ வாங்கி இங்கு 
கலஸமுடையார்‌ என்ற பெயரில்‌ கோயிலும்‌ லிங்கப்பிரதிஷ்டையும்‌ 
செய்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது புணர புவிமாது மல்ர . . . ரிய கடாமலை நடாத்தி 
விலங்கொளாழிமிசை வி . . . ண்ட சோழமண்டலத்து ஓய்மாநாடாந . . . 

மெய்யறந்‌ தழைப்ப கலிங்கம்‌ கண்டநாடு  . . . கு யாண்டு ஆறாவது 
ஜயங்கெ ஸ்ரீகலஸமுடை . . . கன ஆம்மை அப்பந்‌ பா வலிங்க ப்ரதிட்டை 


ஆவணம்‌ 75, 2004 23 


10 
24 


12 
14 


8:12 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


மீ கூர்‌ க ANT 


24 


காண்டாநாந நரலெ . .. ஸ்ரீ கோயிலும்‌ . . .யும்‌ செய்து இ தேவர்க்கு இ... 
தந்‌ விசைய கோல்‌ பதிநொன்றும்‌ மேற்கு நோக்கி . . . தேவி நிலம்‌ ஒரு 
மாவும்‌ திரைலோக்கியமாதேவி . , , கொண்டாநாந நரலோகவீர 
பெரியரைநுக்கு விற்‌ . . . 

தேமும்‌ ஆவணக்களியே கிழிகைச்‌ செ. ..ஷை... 

கோல்‌ பதிந்மூன்றும்‌ . . . திக்கு கிழக்கு வட்டம்‌ . . . றுக்‌ குடுத்து கொள்வ . . . 
ங்களூரில்‌ வந்திருந்த பாத . . .து தரவேண்டுமெற்று உ. ..க வியத்ரவ்யங் 
கொண்‌ ... 

நு எங்களூர்க்கு இம்மறவு . . . ஷ்ணாமூர்த்தி பட்டரும்‌ நாங்‌ . . . றா விற்ற 
நத்ததுக்கெல்லை ... . 


தவர்‌ கலாஸமுடையார்‌ கோயி . . . அம்மைய்‌ ஈஸ்வரமுடைய மஹாதேவர்‌ 
ஸ்ரீகோயி . . . 
ஈக வீரபெரியரையன்‌ தந்‌ ஜீவிதமாய்‌ . . . வலிங்க ப்ரதிடையும்‌ உபயம்மாக 


செய்வித்‌ . . . தவதாநமாக பாண்டிநாடு கொண்டாந்பக்கல்‌ நாங்‌ . .. 
லியாக விற்று விலையாவணம்‌ செய்து குடு .. . 

ல்‌ முற்றுமறக்கொண்டு இன்நிலம்‌ . . . இறை... 

. ளிழிதர ...  ஜயங்கொண்டெ... 


கள்ளக்குறிச்சி வட்டம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌, மேலமகரூர்‌. 
இவ்வூருக்கு வெளியே ஆற்றங்கரை அருகில்‌ உள்ள வயலில்‌ 
கிடக்கும்‌ கல்‌. 


16-77ஆம்‌ நூற்றாண்டு. 

பாடிகாவல்‌ பாதுகாவல்‌ என்று மருவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 
தாறுண வருஷ 10 க்கு வடக்கு மறுவ 

ம்‌ ஆவணி 13 il நேந்தல்‌ எல்லைக்கு கி 
சூரப்பவாண்டா 12 ழக்கு ஆசுகுளத்தூர்‌ 
பண்டாரத்தார்‌ அவர்க 13 எல்லைக்கு மேற்கு ஆ 
ளுக்கு உறத்தூர்‌ 14 ற்றுக்குத்தெற்குஇ 
தேவதான பாது 18 தற்குள்பட்ட புஞ்சை 
காவல்ப்‌ பொன்னு 16 க்காடு மட்டு தேவர்‌[க்‌] 
க்கு தலம்‌ சேத்த வி 17 கு வேண்டும்‌ பயிர்‌ சய்‌] 


பரம்‌ ஏந்தல்‌ வாய்க்‌[ காலு] 18  துகொண்டு 


ஆவணம்‌ 15, 2004 


பின்பக்கம்‌ 


19 
20 
21 
22 


8:13 


சந்திராதித்தவ 
ரையும்‌ அனுபவி 
த்துக்கொள்ளக்க 
டவராகவும்‌ 


இடம்‌: திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, ஆதனூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ வாயிலின்‌ 


காலம்‌: 


செய்தி 


> AN ட 


8:14 


இடம்‌ 2 


காலம்‌: 


செய்தி: அரசன்‌ முதலான குறிப்புகளில்லை. அறத்தை நிறுத்துதல்‌ முதலான 


«JOU > பெடி 


மேல்‌. 


தி.பி. 13-14 ம்‌ நூற்றாண்டு. 


:” அரசன்‌ பெயர்‌ கச்சிவேந்தன்‌ என்று மட்டும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


.இவன்‌ காடவராயர்‌ மரபைச்‌ சேர்ந்தவனாகலாம்‌. இவ்வேந்தன்‌ 
கட்டிய மணிமண்டபம்‌ இராமனுக்குப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்யக்‌ 
கட்டிய மண்டபம்‌ போல்‌ இருந்தது என்று பாடல்‌ வடிவில்‌ உள்ள 


இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 


தராவினுக்குக்‌ கதிராழி காட்டிய கச்சிவேந்தன்‌ தன்புயம்வாழவே 
அராவணைத்‌ துயில்கொண்டருள மாயனாராதையாதி யழகருக்‌ கன்பினால்‌ 
தராதலத்தில்‌ நடுக்கந்‌ தவிர்த்தவன்‌ தானமைத்த மனிமண்டபம்‌ 

இராமனுக்‌ கன்றபிஷேகம்‌ வைக்கவென்‌ றெடுத்த மண்டபம்போலே 
இருந்ததே 


 ண்னோவிறுள் வட்டக்‌ ெல்கலத்இவிஷ்த 1 கிமீ 6 வின 
மண்டைக்குளம்‌. இவ்வூர்‌ எல்லையிலுள்ள தோப்பினருகில்‌ உள்ள 
பலகைக்‌ கல்‌. 


மேலது. 


பாவங்களைச்‌ செய்வோர்‌ விளக்கு நிறுத்தின தோஷத்தில்‌ போவான்‌ 
எனக்‌ கொஞ்சம்‌ புதுமையாகச்‌ சொல்லப்பட்டுள்ளது. 


னந்தன வரு காற்தி 
கை மாசம்‌ ரூ உயே 
னாதிமங்கலம்‌ அனு 
மந்தராயற்‌ விள 
க்கு தற்ம தோப்பு 
யிதுலே மறம்‌ வெ 
ட்டினவன்‌ யிந்த வி 


ஆவணம்‌ 15, 2004 25 


8 எக்கு னிறித்தின தே 
9 ரஈஷத்தில்‌ போவா 
10 ன்‌ 


8:15 


இடம்‌ : கள்ளக்குறிச்சி வட்டம்‌, பொன்பரப்பி பெருமாள்‌ கோயில்‌, வடக்குச்‌ 
சுவர்‌, குமுதப்படை 


காலம்‌; மேலது. 


செய்தி: கோயிலுக்கு கொடை அளித்தமை. 


1 விசைய வரு ஆடி மாதம்‌ நிறைமதிபெருமாள்‌ பொன்பரப்பின விண்‌ 
2 ஸணகர்‌ எம்பெருமாளுக்கு சந்திராதித்தவரை சறுவமானிய இ 

ட்ட A _அறயிலி திருநாமத்துக்காணி நஞ்சை கு 1000 
4" “ஆன்ந்த தாண்டவத்தொண்டைமான்‌ 


8:16 


இடம்‌ : கள்ளக்குறிச்சி வட்டம்‌, முடியனூர்‌ சிவன்கோயில்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. 


காலம்‌: மேலது. 


செய்தி: கோயிலுக்கு நிலக்கொடை அளித்தமை. 


பிறசோப்பதி வரு பங்குனி 3 
அண்ணாமலை நாயக்கர்‌ சதா 
சிவநாயக்கர்‌ அருணாசலயீ 
சுர[ர்‌]க்கு அவுழெக நிவத்தியது[க்‌]கு 
க்‌ கட்டளையிட்ட நஞ்சையும்‌ 
புஞ்சையும்‌ அருணாசலயீசு 

ர சதாசிவ வாம்பாை ளய 
ப்பட்டுக்கு கிடாய்வெட்டுப்பி 
ரிக்கும்‌ மேற்க்கு பெருமா 

10 ள்‌ கொல்லைக்கும்‌ தெற்க்‌ 

11 குஏரிக்கும்‌ கிழக்கு கொட 

12 வாய்க்கும்‌ வடக்கு இந்தப்பா 

13 வாளயத்தில்‌ உண்டான ஆதரவு 
14 மு சுவாமிக்கே நடத்தக்‌ கடவாரா 
15 கவும்‌ இதுக்கு யாதாம்மொருவ 
16 ர்‌ அகுதம்‌ பண்ணினால்‌ கெங்‌ 


woONONP WAN 


26 ஆவணம்‌ 15, 2004 


17 கைக்‌ கரையிலேக்‌ காராம்பசு 
18 வைக்‌ கொண்ண பாவத்திலே பே 
19 ரக கடவராகவும்‌ | 


8:17 

இடம்‌ : திருவண்ணாமலை மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, திருவண்ணாமலை - 
வேலூர்‌ சாலையில்‌ மல்லவாடியிலிருந்து 6 கிமீ மேற்கில்‌ உள்ள 
வாய்விடாந்தாங்கல்‌. இவ்வூர்‌ மூக்குத்தி நாயக்கர்‌ என்பவருடைய 
நிலத்தில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 13, (இ..பி.1352). 


செய்தி: அரசினால்‌ ஏற்பட்ட துன்பங்களைத்‌ தவிர்க்க நாட்டார்‌ தங்களூரில்‌ 
குளம்‌ ஏற்படுத்திக்‌ கொடுத்த முதலியார்‌ ஒருவருக்கு நிலத்தை 
மடப்புறமாகத்‌ தந்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாறபன்மர்‌ திரு 
[புவ]னச்சக்க[ர]வர்த்திகள்‌ சுந்த 
ரபாண்டியதேவற்கு யாண்டு 13 

வுறசிக நாய[ற்]று அபரபக்ஷத்து வி 
யாழ[க்‌] கிழமையும்‌ நவிமியும்‌ பெற்ற உ 
த்திர[த்‌]து நாள்‌ திருக்குளம்‌ செய்‌]வித்த 
முதலியார்‌ சங்கரநாயனாற்க்கு 

படுவூர்‌ பற்று நாட்டவரோம்‌ ஓ 

லை குடுத்த்‌ பரிசாவது படுவூர்‌ 
புத்தேந்தலான திருவண்ணா 

மலை பட்டு முதலியாருக்குத்‌ தந்தோம்‌ ௭ 
ல்லை கொல்லை நன்சை பஞ்‌ை. 

ச மேனோக்கின மரமும்‌ கீழ்னோ 

க்கின கிணறும்‌ மற்று எப்பே 
ற்பட்டனவும்‌ அனைத்தாயமும்‌ 

இ முன்து இராசதலையால்‌ வரு 
தும்கங்களுக்கு பரமாக முத 

லியார்‌ சங்கரநாயனாற்க்கு 

மடப்புறமாக குடுத்தோம்‌ படுவூர்‌ 

பற்று நாட்டவர்ரோம்‌ 


மங எக வா 


ரஷ ஜு ட ஒம்‌ ஒம்‌ ட பம்‌ ஆம்‌ மே டட மடம்‌ 
ட ஒழு ஐய % ப 


ஆவணம்‌ 15, 2004 27 


8:18 


இடம்‌: செங்கம்‌ வட்டம்‌ மேலது ஊரைச்‌ சேர்ந்த வேலு என்பவரின்‌ 
நிலத்துக்கருகிலுள்ள துண்டேரிப்‌ பாறை. 


காலம்‌: மூன்றாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா.13, (க. பி.1.384). 


செய்தி: ஊர்ப்‌ பெயர்‌ வாயுளாந்‌ ஏந்தல்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
மைசாற்றல்‌ என்பது இன்று மசார்‌ என வழங்கப்படுகிறது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாறபன்மரான திருபுவனச்சக்கரவ[ர்‌]த்திகள்‌ சி சுந்தர 
பாண்டிய தேவற்கு யாண்டு 13ஆவது ஆடையூர்‌ நாடாழ்வா 
ரும்‌ படுவூர்‌ பற்றில்‌ நாட்டவரும்‌ இனக்கு தந்த மடப்புறம்மாக தந்த 
வாயுளாந்த ஏந்தல்‌ மைசாற்றல்‌ பெருவழிக்கு குளக்கரபா 
டி வழிக்கு தெற்க்கு வடுகவெட்டிக்‌ கொல்லைக்கு தென்மருசுக்கு வடக்கு 
கடுத்தாயமாநதுக்கு கிழக்கு இதுக்கு உட்பட்ட நாற்பாற்கெல்லையும்‌ 
நஞ்சை புஞ்சையும்‌ அணி அண்ணாமலை உடையநாயினாற்க்கு பாதியும்‌ 
இராயப்பிள்ளையாற்கு பாதியும்‌ தேவதானமாக குடுத்தேந்‌ நம்பியார்‌ 
ஊரனேன்‌ இத்தந்மத்தை இலங்கணம்‌ பேசினவந்‌ கெங்கை 

0 க்‌ கரையில்‌ காராம்‌ பசுக்‌ கொன்ற பாவங்கொள்வாந்‌ பந்மாயேசிரர்‌ 
இலக்கை 


ப ழுமூ முருக ய 


28 ஆவணம்‌ 75, 2004 








5 அகம்‌ உடையார்‌ 

6 தேர்‌ பொலியநின்‌ 

7 றா[னா]ன கடம்பொ 
8 ராயர்‌ ஆசிரியம்‌ 


9:6 
இடம்‌: மேற்படி வட்டம்‌ விரையாச்சிலை ஆக்குண்டான்‌ ஊரணீிக்கு 
வடக்கிலுள்ள ஊரணியின்‌ தென்கரையில்‌ கிடக்கும்‌ தரண்‌. 


காலம்‌: இ..பி,1504, 


செய்தி: அருவியூர்‌ நான்கு நகரத்தார்‌ ஐநூற்றுவன்‌ ஊரணி அமைத்தமை. 


ஸ்வ[ஸ்தி] ஸ்ரீ சாத்த 
ம்‌ 1430 ல்‌ 

மேல்‌ செல்லா 
நின்ற விப 
வருஷம்‌ ஆனி 
மாதம்‌ 8ம்‌ தேதி கல்வா 
யில்‌ நாட்டு அர 
சநாராயணப்‌ 

9 பெருந்தெருவா 
10 னசுந்தர பாண்‌ 
11 டியபுரத்து அழ 
12 கிய திருச்சிற்றம்ப 
13 லமுடையார்‌ ஆவு 
14 டை கோன்‌ 

15 ஊருணிக்கு வட 
16 க்கில்‌ ஊருணி 

17 அஞ்னூற்றுவன்‌ 
18 மேற்படி அரி 

19 வியூர்‌ நாலு 

20 நகரத்தார்‌ 

21 தன்மம்‌ உ 


OAM RAN = 


9:1 
இடம்‌: மேற்படி வட்டம்‌ இலம்பலக்குடி மதவீர விநாயகர்‌ கோவில்‌ முகப்பு 
மண்டபத்தின்‌ நடு உத்திரம்‌. 


காலம்‌: இி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு. 


ஆவணம்‌ 15, 2004 31 


செய்தி: இலம்பலக்குடியிலிருந்த பள்ளர்களுக்கும்‌ பறையர்களுக்கும்‌ விருது 


9:8 


இடம்‌ : 


சண்டையாக இடங்கை வலங்கை சண்டை ஏற்பட்டு காஞ்சிபுரம்‌ 
போய்‌ கல்வெட்டுப்‌ பார்த்து வந்து தீர்த்துக்‌ கொண்டமை. 


விகுறுதி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 6ஆம்‌ தேதி கானனாட்டுப்‌ படை பத்து 
இலம்பலக்குடியில்‌ பள்ளற்கும்‌ . பறையற்கும்‌ விருது சண்டையாக 
காஞ்சிபுரத்துக்குப்‌ போய்‌ கல்வெட்டுப்‌ பாத்து வந்தபடி காஞ்சிபுர சுகாமி 
யேகாம்பரரைய்யன்‌ காமாட்சியம்மன்‌ கோவில்‌ தானம்‌ மாயேசுரர்‌ சகல 
குணசம்பன்னரான பல்லவராயன்‌ பண்டாரத்தின்‌ மனிசர்‌ வேங்கடம 
நாயக்கர்‌ இம்பலக்குடி ஊரவற்கும்‌ சகலபாக்கியமும்‌ உண்டாக 
வேனுமென்று ஆதரித்து வரவிட வேண்டின ' ஆசிறு பாகம்‌ கானனாட்டு 
படைப்பற்று இலம்பலக்குடியில்‌ பறையற்கும்‌ பள்ளற்கும்‌ சண்டை 
வளக்குத்தாரமாக முத்திரை மனுசன்‌ திருவம்‌. 

பலய்யனையும்‌ கூட்டி பறையன்‌ உலகங்காத்த சாம்பானும்‌ பள்ளன்‌ 
ஞானிகாத்தானும்‌ வராக்காட்டினா[ர்‌]கள்‌ அப்படியே சாதனப்படி பறையர்‌ 
வலங்கையா இருக்கும்‌ பள்ளர்‌ இடங்கையா யிருக்கும்‌ அவடத்திலே 
பறையர்‌ வலங்கைக்கு செல்லுகிறதெல்லாம்‌ நடத்தவும்‌ பள்ளர்‌ 
இடங்கைக்கு செல்லுகிறதெல்லாம்‌ நடத்தவும்‌ பள்ளனுக்கு தவுலும்‌ சேமக்‌ 
கலம்‌ அஞ்சு பந்தக்காலும்‌ பறையற்கு கொட்டு மேழதாழம்‌ பறையருட்டுன 
கோயில்‌ கிடாத்தரம்‌ பறையருட்டுன மொந்தைக்‌ கள்ளு பறையருட்டுன 
பன்னிரண்டு பந்தகால்‌ பறையருட்டுனே . . . தங்களை ஏகாம்பரய்யன்‌ 
காமாட்சியம்மன்‌ ஆதரித்துக்‌ கொண்டருளவும்‌ வேணும்‌ ஆசிறுபாகம்‌. 
இப்படிக்கு பாண்டிதிராயர்‌ பச்சைப்பெருமா எளுத்து இந்தக்‌ கல்வெட்டு 
விசுவ முத்திகாத்தவன்‌ எழுத்து சதாசேர்வை உ 


ஆலங்குடி வட்டம்‌, ஆலங்குடிக்கு மேற்கலுள்ள நெம்மக்கோட்டை 
பிள்ளையார்‌ கோவில்‌ ஊரணியின்‌ மேற்குக்‌ கரையில்‌ நடப்பட்டுள்ள 
தூண்‌. 


காலம்‌: 8.பி.18ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: எழுநூற்றுமங்கலத்தைச்‌ சேர்ந்த வணிகன்‌ கோவிலுக்கு நிலக்‌ 


ONAN 


32 


கொடை அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ குலசேகர தேவ 
ற்கு யாண்டு இரண்டாவது 
செங்காட்டு நாட்டு னே[ர்‌] 

மக்‌ கோட்டை தெற்குவா 

சல்க்‌ குளம்‌ தன்மரா வளனு 

க்கு எல்லை, தெற்கு குருந்துக்‌ 
கு வடக்கும்‌ வடக்கு உசிலைக்கு 


ஆவணம்‌ 15, 2004 





42 
12 
14 
15 
16 


9:10 


இடம்‌ : 


சிறியான்‌ பெ 
ரிய நாயனான 
பன்றியூர்‌ நாட்‌ 
டு வேளான்‌ 
தன்மம்‌ 


மேற்படி கோவிலின்‌ முன்னுள்ள இடிந்த மண்ட பத்தூண்‌. 


காலம்‌: இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தூண்‌ செய்தது. 


n> ANN 


9:11 


இடம்‌ : 


ஸ்வஸ்திஸ்ரீ இக்கா 
ல்‌ சோறன்‌ பட்‌ 
டனான பொற்‌ கோ 
யில்‌ நம்பி தன்‌ 

மம்‌ உ 


மேலது, முன்மண்டபத்தூண்‌. 


காலம்‌: இ.பி.13௮ம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தூண்‌ செய்து வைத்தது. 


மு. பொல்‌ 


34 


ஸ்வஸ்திஸ்ரீ இக்கா 
ல்‌ கோயில்‌ ந 
ல்லுருடையா 
ன்‌ அகத்தி தே 
வராயினன்‌ தன்மம்‌ 


ஆவணம்‌ 15, 8004 


10:1 


இடம்‌ ; 


காலம்‌: 





> ௬௬ ம்‌. 
லகி 


10. புதுக்கோட்டை மாவட்ட ; 
கல்வெட்டுகள்‌ - 2 





ஜெ. ராஜாமுகமது, புதுக்கோட்டை, 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌, 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, [இலுப்பூர்‌ வட்ட! ம்‌, கொடும்பாஞதர்‌ 
முசுகுந்தேசுவரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ மேற்‌ த அதிட்டானத்தின்‌ 
வடபகுதி. 


இ. பி.10ஆம்‌ நூற்‌ றாண்டு. 


செய்தி: கொடும்பாளூர்‌ வேளிர்களில்‌ ஒருவரான மயிமாலை இருக்கு 


10:2 


இடம்‌ 2 


வேளார்‌. இக்கோயிலைச்‌ செய்து தேவதானமாக நிலம்‌ 
வழங்கியமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பந்மற்கு யாண்டு 5ஆவது இவ்வாண்டு 
உறத்தூர்கூற்றத்து கொடும்பாளூர்‌ திருமுதுகுன்றமுடையாற்கு மயிந்மாலை 
இருக்கை வேளான்‌ இந்நாயனாற்கு திருக்கற்றளியுஞ்‌ செய்து 

ஒல்லையூ[ர்‌] நாட்டு மூவேந்தவேளா.வர அழைத்து ந௱யனாற்கு 
தேவதானமா. . . நாடத்து ... ஒல்லையூர்‌ கூற்றத்து கடாரத்தூர்‌ ஆமென்று 
விண்ணப்ப செய்தடத்து அதுக்கு எல்லைசொல்‌ - 

லென்ற இடத்து கீழ்பாற்கெல்லை ஆங்குடி எல்லையாந இடைச்சி குழிக்கும்‌ 


பாதிரங்குழிக்கும்‌ புரொச செய்க்கும்‌ . . மேற்கும்‌ தென்பாற்‌ கெல்லை 
ஒல்லையூரெல்லையாந நெடுஞ்குழி 
க்கும்‌ கீரிகுழிக்கும்‌ கற்குழிக்கும்‌ வடக்கும்‌ மேல்பாற்கெ . . . மேத்‌ 


தணியத்து எல்கைக்‌ கல்லுக்கும்‌ நெடுஞ்குழிஷ்கும்‌ . . . நன்செய்க்கு கிழக்கு 
வடபாற்கெல்லை கன்றுமேய்ப்பர்‌ குழிக்கு . . . 

குழ குண்டைக்‌ கல்லுக்கு தெற்கும்‌ பெருறான்‌ கெல்லைக்குட்பட்ட நிலம்‌ 
நாலுமா செருபடி அமுதுபடிக்கு நிலம்‌ இறையிலி இழிச்சி புர விரனி, நீக்கி 
குடிநீங்கா தேவதாநமாக குடுத்தேந்‌ ம . . . 


மேற்படி கோயிலின்‌ கருவறையின்‌ தெற்கு அதிட்டானத்தின்‌ தென்‌ 
பகுதி. 


காலம்‌: இ.பி.10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தேவதான நிலம்‌ வழங்யெமை. 


ஆவணம்‌ 15, 2004 35 


10:3 


இடம்‌: 


கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு பதினாலாவது இவ்வாண்டு மயின்‌ 
மாலை இருக்கை வேளார்‌ பணியால்‌ தேவகன்மிகளோம்‌ பெருமாள்‌ இ ... 
களத்தூருக்‌ இடைய இருக்க உடைய . . . மயிமாலைய இருக்கை வேளார்‌ 
பர . [எந்த . செந்ம நக்கந்‌ தேசிகரான பட்ட இதுக்கு பிராயசித்தமா 
க ஒல்லையூர்‌ நாட்டு மூவேந்த வேளானை அழைத்து நயனாரர்‌]க்கு 
தேவதர்னமாக நிலஞ்சொல்‌ என்ற இடத்து விண்ணப்ப பண்ணப்‌ பெற்று 
குடிக்கி ' 
உண்டென்று விண்ணப்பம்‌ செய்ய உடையார்‌ முதுகுன்ற முடைய 
மஹாதேவர்க்கு திரு வொத்தயாம சந்திக்கு அரிசி பதக்குக்கு மமுது 
தயிரமுது மிளகமுது 
திருவிளக்கெண்ணெய்‌ உட்பட தேவதான கண்டு நடுநிரவி ஏரம்பள்ளம்‌ 
புரவிற்சுருக்கி இறையிலி இளிச்சி குடிநீக்கி தேவதானந்‌ செய்து 

 படிக்கி எல்லை கீழ்பார்கெல்லை குத்தடிக்கு . . . மேல்பார்க்கெல்லை 
வீரசோழன்‌ திடலுக்கு கிழக்கு வடபார்க்கு எல்லை கீழ்குடி எல்லைக்கு 
தெற்கு [குடுத்‌] 
தேன்‌ மயிமாலை இருக்கை வேளார்‌ பணியால்‌ ஒல்லையூர்‌ நாட்டு 
மூவேந்தவேளானே பன்மாஹே ... 


மேற்படி கோயிலின்‌ கருவறையிலுள்ள வடக்குப்‌ பகுதி 
முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


காலம்‌: கி.பி./0ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தேவரடியார்‌ சந்தப்‌ பணி செய்வதற்கு வராத காரணத்தால்‌ ஐந்தளி 


36 


கோயில்‌ கவுசியன்‌ விக்கிரமன்‌ மங்கலவனுக்கு ஓல்லையூர்‌ நாட்டு 
மூவேந்த வேளார்‌ உதகம்‌ செய்தமைக்கானது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மர்க்கு யாண்டு பதினாலாவது 

இவ்வாண்டு உடையார்‌ மகிமாலை இருக்கை வேளார்‌ பணியால்‌ . . . எஞ்‌ . 
_ளாய்‌ மாராயன்‌ ஏரஞ்சகளத்தூர்‌ மயிமாலைய இருக்கை வேளாரிடைக்‌ 

கொடும்‌ 

பாளூர்‌ திருப்பூதி ஈசுவரத்து சிவபிரஹ்மணன்‌ பாரத்தூர்‌ உலப்பன்‌ 

வேளாவன்‌ இங்கே வீரன்‌ வந்து நான்‌ கொடும்பாளூர்‌ முதுகுன்றத்து வாக்கு 

பெரிய உடை 

யார்‌ பேர்தேவடி . . . சந்த பணி செய்து வராநின்ற ஊக்கும்‌ திரு ஐந்தளி . . 

டங்‌ கவுசியன்‌ விக்கிரமன்‌ மங்கலவனுக்கு இக்கோயில்‌ பிரதிட்டை செய்து 

இவர்க்கும்‌ உதகம்‌ 

- ஓய்‌ செய்து கல்மேல்‌ வெட்டுவித்து குடுக்கவென்று செம்பியன்‌ 

ஒல்லையூர்‌ நாட்டு மூவேந்த வேளார்‌ . . . 


ஆவணம்‌ 15, 2004 


10:4 


இடம்‌ : 
காலம்‌: 


செய்தி: 


ot 
2 


7025 


இடம்‌? 


காலம்‌: 


செய்து; 


மேற்படி கோயிலின்‌ அர்த்த மண்டபத்தின்‌ தெற்கு சுவர்‌. 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌, யா.20, (க. பி.-1090). 


இக்கோவில்‌ பூசைக்கு மகமை காசு கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கொலோத்துங்க சோழ தேவற்‌. யா . . 20 [வது] 
கொடும்பாள்ளூர்‌ திருமுதுகுந்றமுடைய மஹா தேவர்க்கு கல . . . தேயம்‌ 
ராஜர்‌ ஸ்ரீயார்‌ சதுர்வேதி மங்கலத்து . . . 

. மகமை வைத்த க்காசுக்‌ குடுத்த காசு2. இருகாசு. இக்காசு இரண்டும்‌ 
நாங்கள்‌ . . . தொ, . . சந்திராதித்தவல்‌ எரிக்க ... 


மேற்படி கோயிலின்‌ கருவறைக்குப்‌ பின்புறம்‌ உள்ள சுப்பிரமணியர்‌ 
சன்னதியின்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌. 
முதலாம்‌ இராஜராஜன்‌, யா.16, (க. பி. 1005). 


கொடும்பாளூர்‌ இராஜராஜ இளங்கோவேளார்‌ காலத்தில்‌ கொற்றக்குடை 
பன்மை முன்னூற்றுவரும்‌ படைநாயகஞ்‌ செய்வாரும்‌ கோயிலுக்கு நிலக்‌ 
கொடை வழங்கியமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ காந்தளூ[ர்‌]ச்‌ சா[லை] . .யகஞ்‌ செய[கெசரி பன்மற்கு யாண்டு 
18 வது உறத்தூர்‌ கூற்றத்து கொடும்பாளூ[ர்‌] தேசி வல்ஈச்டவரத்து 
பெருமானடிகளுக்கு . மதுராந்தக படத்தால்‌ எற்கு இராஜராஜ இளங்கோ 
வேளார்‌ . . . க்கு மேக்கு மந்தித்துக்க . . . இந்நிலம்‌ இத்தேவர்க்கு . . . கள்‌ 
சாத்தான்‌ மாழை 

நெடுங்கன்‌ துடவையும்‌ கரைக்கீழ்ச்‌ செய்கும்‌ . . . கோ இராசர்க்கு மருங்கூர்‌ 
சதவற்கு செ[ய்‌]து குடுத்தோம்‌ கொற்றக்குடை பன்மை முந்நூற்றுவரும்‌ 
படை நாயகஞ்‌ செ[ய்‌]வ்வோரும்‌ இந்நிலம்‌ மளந்து . . . வசஞ்சென்றது . . . 
னன்‌ ஆன அறிஞ்சிகை பரஞ்செய்யி னாரையனும்‌ சோமன்‌ பொற்கண்‌ 
டனான வேள்குல தீபப்படை பேரையனும்‌ வாரியஞ்‌ செய்கிற கொள்ளுக் 
கோன்‌ பிடா[ரனும்‌] 

இதேவதானம்‌ இக்கூற்றத்து கற்குரிச்சியான கண்டும்‌ யன்‌ . . மத 
ஆதஹமாகவும்‌ அரையன்‌ மன்ன சோழன்‌ கீழவாய்க்காலின்‌ கீ[ழ்‌] ஆமை 
தவழ்ந்த நிலம்ஞ்‌ ஸ்ரீ கோயில்‌ உடையாம்‌ . . . கோச்சடை பன்‌ ஆக நொந்தா 
விளக்கு தேவர்‌[கு] எரிக்க பந்மாஹேச்வ ரக்ஷை 


ஆவணம்‌ 15, 2004 37 


10:6 


இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ கருவறையின்‌ மேற்கு குமுதப்பட்டையின்‌ 
தெற்கு. 
காலம்‌: விக்கிரமசோழன்‌, யா.6, (கி.பி.1124). 


செய்தி: கோயிலில்‌ நந்தா விளக்கு எரிக்க ஊராளி நாதன்‌ அம்பல கூத்தனான 
சோழ விச்சாதிரன்‌ தன்‌ மகன்‌ பேரில்‌ கொடும்பாளூர்‌ இடையன்‌ பல 
மண்டலக்கோன்‌ வசம்‌ ஆடு வழங்கெமை. 


1 ஸ்வஸ்தி [ஸ்ரீவிக்கி]ரம சோழ தேவர்க்கு யாண்டு ஆறாவது இரட்டபாடி 
கொண்ட சோழ வளநாட்டு உறத்தூர்‌ கூற்றத்து கொடும்பாளூர்‌ 
திரு[மு]துகுன்றத்து மஹாதேவர்க்கு திருநொந்தா விளக்‌ கொன்றுக்கு 
இந்நாட்டி[ல்‌] வடத . ரு... 

2 டிமே.. . உராளி நாதந்‌ அம்பலக்‌ கூத்தநான சோழ விச்சாதிர பெரையநேந்‌ 
என்‌ மகன்‌ குந்ற[னுக்கு] தந்மமாக சந்திராதித்த ருள்ள[ள]வுக்கு 
கொடும்பாளூரிடையந்‌ பிராநதகந்‌ குந்றநான பலமண்டலக்கோன்‌ வசம்‌ 
சாவா மூவாப்‌ போராடு 

3 கொண்டு நித்த முழக்கு நெய்யளக்க கடவநாக அ[ட்‌]டித்தவாடு நூறுவு 
மாஹேச்வரர்‌ ரட்சை. தரா நூற்றுப்‌ பலத்தாவிட்ட விளக்கொன்று . . . 


10:7 
இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ கருவறை வடக்கு முப்பட்டைக்‌ குமுதம்‌. 
காலம்‌: கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கொடும்பாளூர்‌, திருமுதுகுன்றமுடையார்‌ கோவிலுக்கு இறையிலி 
நிலம்‌ 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மற்கு யாண்டு பதிநாலாவது 
கொடும்பாளூர்‌ திருமுதுகுன்றம்‌ உடையா[ர்‌]க்கு இரட்ட 

2 [பாடி] கொண்ட சோழவளநாட்டு ஒல்லையூர்‌ கூற்றத்து நல்வாய்‌ மங்கலம்‌ 
நாவி சுருக்கி இறையிலி இழிச்சி குடிநீக்கித்தே 

3 வதாநஞ்‌ செய்து குடுத்தே மயிமாலை இருக்கு வேள[ா]ன்‌ 
உச்சியம்போதை ஸ்ந்திக்கு சூலத்தால்‌ அளக்கும்‌ அரிசி குறுணியும்‌ 
[நெய்‌]யமுது தயிரமுது செலுத்தக்கடவன்‌ மாஹேச்வரர்ரே அவர்கள்‌ ரக்ஷை 


10:8 
இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ அம்மன்‌ சன்னதி முப்பட்டை குமுதத்தின்‌ 


கிழக்குப்‌ பக்கம்‌. 


38 ஆவணம்‌ 75, 2004 


காலம்‌: 


சகம்‌ 1454, (க. பி. 1592). 


செய்தி: கோயிலுக்கு நிலம்‌ வழங்கியமையைக்‌ குறிப்பிடுகிறது. 


1 
2 


10:9 


. .. டலமுங்‌ கொண்டருளிய இராசாதிராசன்‌ ராசபரமேசுபரன்‌ 

நின்ற சகாத்தம்‌ 1454ன்‌ மேல்‌ செல்லா நின்ற கொடும்பாளூர்‌ நாயனார்‌ 
திருமுதுகுன்ற , . . நாச்சியார்‌ நம்முடைய தன்மமாக அம்மச்சியார்‌ 
வடிவுடை மங்கை வயக்கல்‌ குலை 54 நிலம்‌ 


இடம்‌ : அர்தீத மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


காலம்‌: 


செய்தி 


10:10 


இடம்‌ : 


காலம்‌; 


செய்தி: 


= AN 


முதலாம்‌ இராசேந்திரன்‌, (1012-44). 


்‌ பாணன்‌ விழுப்பரையன்‌ விக்கிரமகேசரியான அருள்மொழித்‌ 


தேவன்‌ விளக்கு எரிக்க ஏழு ஆடுகள்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமன்னி வளர இருநிலமடந்தையும்‌ போர்செயப்‌ 
பாவையும்‌ சீர்தானிச்‌ செல்வியும்‌ தன்பெருந்தேவியர்‌ . . 

வலிபட வணவாசியும்‌ சுள்ளிச்சூழ்‌ மதிள்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ நன்ணர்‌ 
கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொருகடலா முத... 

முன்னவன்‌ பக்கல்‌ தென்னவர்‌ வைத்த சுந்தரமுடியும்‌ இந்திரனாரமும்‌ ஈழ 
மண்டலமுழுது மாப்பெருந்தண்டால்‌ கொண்ட கோப்பரகேசரி... 
கொடும்பாளூர்த்‌ திருமுதுகுன்றத்து மஹாதேவர்கு இவூர்‌ பாணந்‌ 
விழுப்பேரையன்‌ விக்கிரம கேசரியான அருமொழிதேவச்‌ சா... . 

வைத்த நெய்‌ அரைப்படிக்கும்‌ வைத்த ஆடு ஏழு இவ்வாடேழிநாலும்‌ வந்த 
பொன்‌ கழஞ்சு இப்பொன்னில்‌ இத்தளி சிடவப்‌$ராமணத்‌ ப... 
சி,வப்‌,ராமணந்‌ னந்‌ வீர திருவாலங்கோயில்‌ கொண்ட பொன்‌ கால்‌ இத்தளி 
சிரவப்‌,ராமணந்‌ விக்கிரமன்‌ மங்கலவன்‌ . . . 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ குளத்தூர்‌ வட்டம்‌ மடத்துக்‌ கோவில்‌ 
முதல்‌ பிரகாரம்‌ நுழைவு வாயில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 1கீ, (௧.பி.1192) 
மேற்படி கோவில்‌ திருவிழா மற்றும்‌ வழிபாட்டுக்காக பார்குடி 
ஊரார்‌ 110 காசு கொடை வழங்கியது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரீ குலோ 
த்துங்க சோழ தேவற்கு யாண்டு 14 வ 

து இரட்டபாடி கொண்ட சோ. வளநா 

ட்டு உறத்தூர்‌ கூற்றத்து வடகோநாட்‌ 


ஆவணம்‌ 15, 2004 39 


10:11 


இடம்‌ 2 
காலம்‌: 


செய்தி: 


ட ம ஙி ம சாக்ஙி மி 


0 


40 


டு உடையார்‌ திருபெருமாநாண்டார்‌ 

கோயிலில்‌ சீகாரியஞ்‌ செய்வாரு[ம்‌] ஸ்ரீ மாயேசுவ 
ர கண்காணி செய்வாற்கும்‌ தேவகந்மி கோ. 

. கணக்கும்‌ பாற்குடி ஊரோமும்‌ 
இவ்வனவோமும்‌ இந்நாட்டு இக்கூற்றத்து வியாபாரி 
குடையாந்‌ அவையம்‌ புக்காந்‌ . தேவநுக்கு 
நாங்கள்‌ உபையம்‌ பண்ணிக்குடுத்த ப 

ரிசாவது இந்நாய நார்‌ கோயில்‌ மாஸித்தி 

ருநாள்‌ எழுந்தருகைகு உபையமிக தைய்‌ மா 

ஸ்‌ முதல்‌ ஒடுக்கின காசு 160 இக்காசு நூற்ற 
றுபதும்‌ சிபாண்டாரத்தே ஒடுக்கவித்‌ 

துக்‌ கொண்டு மாஸம்‌ தோறும்‌ எழுந்‌ 

தருளிவிக்க மடத்து: அமுதுபட அரிசி 

3 [குறுணி] சட்டிச்‌ சோற்றுக்கு அரிசி [குறுணி]ம்‌ 
ஆக அரிசி பதக்கும்‌ திருவிளக்கெண்ணெ 

யும்‌ ம[ற்றும்‌] வேண்டும்‌ விஞ்சனங்களும்‌ 

- டலில்‌ . . விட்டு சந்திராதித்த பகல்‌ எழுந்‌ 
தருளிவிக்க கடவோமாக இப்படி சம்மதித்து கொ 
. த்த ஸ்ரீபண்டாரத்தே கைக்கொண்டு எழுந்தரு 
ளிவிக்க கடவோமாக சம்மதித்து உபைய 

ம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ அவையம்‌ கான்செ. . . 


மேற்படி வடக்குச்‌ சுவர்‌. 
குலசேகர பாண்டியன்‌, யா.14, (௫. பி.1283). 


உலகமகாதேவி பட்டினம்‌ என்ற தேவிபட்டினத்தைச்‌ சேர்ந்த 
பெரும்படை வேளைக்காரன்‌ இக்கோயிலுக்கு தட்டோடு 
பாவியதை தெரிவிக்கிறது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 11 னாட்டு சீரிளங்கோ 
குலை சேகர 12 மங்கலமான உல 
தேவற்க்கு யாண்டு 13 கமா தேவிபட்டணத்‌ 
14 வது வடகோ 14 து செய்யானன்‌[முடை] 
னாட்டு உடையார்‌ 15 யான்‌ சிர. . . திருதெ 
திருப்பெருமாநா 16 ... லி உடையா 

ண்ட னாயநார்‌ கோ 17 னான பெரும்படை 
யில்‌ தட்டோடு 18 வேளைக்காற 
செய்தான்‌ செவி 19 ன்‌ தமம்‌ உ 


ருக்கை செம்பிய 


ஆவணம்‌ 15, 2004 


10:12 

இடம்‌: மேற்படி வலப்புற வெளிச்சுவர்‌. 
காலம்‌: கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: நிருமஞ்சணக்‌ கிணறு அமைத்தமை. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீடடை 5 ஞ்சனக்‌ கிணறு 
2 யார்திருப்பெ 6 இரவியுடையார்‌ 
3 ருமானாண்ட 7 ஞானதேவர்த 
4 நாயனார்‌ திரும 8 ன்மம்‌ உ 

10:13 


இடம்‌: மேற்படி வலப்புறமுள்ள முப்பட்டைக்‌ குமுதம்‌. 
காலம்‌: இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 14, (கி.பி.1192). 


செய்தி: கோயில்‌ நிலங்களைப்‌ பிறர்‌ உழுது துய்க்கத்தடை செய்தமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ குலோத்துங்க சோழ 
2 தேவற்‌. யாண்டு . . . பதினாலாவது முதல்‌ இரட்டப்பாடி கொண்ட சோழவ 
3 நாட்டு உறத்தூர்‌ கூற்றத்து வட கோ நாட்டு உடையார்‌ திருப்பெருமான . . 


4 டார்‌ தேவதானங்களில்‌ கோயில்‌ பிடிச்ச முதலிகள்‌ ஆரேனுமாவார்‌ 
கோயிற்றம .. . 

5 மென்று புகுந்தா[ர்‌] இன்னாயநா[ர்‌] தேவதானங்களில்‌ வாரத்துக்கு வரிசைக்‌ 

கு உழுவாருண்டாகில்‌ திருவாண்‌ உன்றிய கச்சன இவ்வாண்மை மாத்து ... 

7  உழுவாருண்டாகில்‌ தங்களம்மைக்கு தாமே மிணாளன்‌ பன்மாயேச்வர 


இரட்சை. 


2 


10:14 

இடம்‌ : மேற்படி கோயிலில்‌ கடக்கும்‌ ஒரு தூண்‌. 
காலம்‌: இ.பி.15ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: ஆசிரியம்‌ பற்றியது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ .5 ர்பரம்பை 
2 மடத்தில்‌ 6 யூர்‌ விழுப்‌ 
3. கைக்கோள 7  பாதாரயர்‌ 
4 ரில்‌ அவ்வய 8 ஆசிரியம்‌ 


ஆவணம்‌ 75, 2004 41 


10:15 
இடம்‌ : 


காலம்‌: 


மேற்படி கோயிலில்‌ டெக்கும்‌ மற்றொரு தூண்‌. 
இ. பி,15ஆம்‌ நூற்றாண்டு, 


செய்தி: ஆசிரியம்‌ வழங்கியமை. 


மேல ஒர மேல 


10:16 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
வடகோனாட்டு 
உடையா[ர்‌] திரு 
ப்பெருமாண்டநா 

யனார்‌ கோயிலிற்‌ திரு 
ப்பணியும்‌ இன்நாயன 

ர்‌ தேவதானமும்‌ உடை 
யார்‌ மழவராயர்‌ ஆசிரியம்‌ 


இடம்‌: மேற்படி கோயிலில்‌ கிடக்கும்‌ மற்றொரு தூண்‌. 


காலம்‌: இ.பி.75ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி 


WINE 


10:17 


இடம்‌ ச 


காலம்‌: 


செய்தி: 


42, 


: கொடை பற்றியது. 

ஸ்வஸ்திஸ்ரீ உடையார்‌ 5 யுடையார்‌ 
திருப்பெருமானான்‌ 6 அழகியனாயனா 
டநாயனார்‌ திருக்க 7 ரான குருகுலத்து 
ற்றளி அண்ணலை 8 றாயர்‌ தன்மம்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌ மறவாமதுரை 
அகளங்கேபரர்‌ கோவில்‌ கருவறையின்‌ வடப்புறச்‌ சுவர்‌ முப்பட்டைக்‌ 
குமுதம்‌. 

சகாத்தம்‌ 1381, (ச. பி.1459). 

வடமதுரை (இப்போதைய மறவாமதுரை) ஊரவர்‌ அவ்வூர்‌ குளம்‌ 
பேருடைப்பு எடுத்ததை அடைத்துத்‌ தருமாறு கல்வெட்டில்‌ 


குறிப்பிடுபவர்களிடம்‌ வேண்டி நிலப்‌ பிரமாணம்‌ செய்து 
கொடுத்தமை. 


ஆவணம்‌ 15, 2004 


1 சகார்த்தம்‌ ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்றில்‌ மேல்‌ செல்லா நின்ற 
பிரமாதி வருஷம்‌ தை மாதம்‌ 12 தேதி கல்வாசல்‌ நாட்டு குலசேகர 
புரத்து திருவேட்பூரூடையான்‌ இன்பவனப்‌ பெருமாள்‌ திருமுணய்யுழகி 
யாற்கும்‌ மேற்படியூர்‌ கழனிவாசலுடையான்‌ செழியதரையர்‌ 
ஆவுடையார்ர்க்கும்‌ இவர்‌ தம்பி தருகன்‌ கைதடியாண்டற்கும்‌ .. . 

2 மேற்படி குடியுடையான்‌ சூரியதேவர்‌ நாகதேவற்கும்‌ மேற்படியூர்‌ 
அரும்பாற்கிழான்‌ கற்பகப்‌ பிள்ளையார்‌ பெரிய பிள்ளையாற்கும்‌ 
[கல்வாசல்‌] நாட்டு ஏழகப்‌ பெருந்தெருவான வீரபாண்டியபுரத்து 
கழனிவாசலுடையான்‌ சிந்தாமணி தேவர்‌ ஆவுடையாற்கும்‌ பாலையூர்‌ 
நாட்டு வேலங்குடியான 

3 [தேசிநாராயண] புரத்து கழனி நல்லூருடையான்‌ திருவாரூர்‌ பெருமாள்‌ 
தம்பிரான்‌ தோழர்க்கும்‌ இவ்வனைவற்கும்‌ பொன்னமராவதி நாட்டுப்பற்று 
வடமதுரை ஊராக வமைந்த ஊரவரோம்‌ காணி ஆட்சி விலைப்‌ பிரமாணம்‌ 
பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது எங்களூர்‌ குளம்‌ பேருடைப்பாக உடைக்கை 

4 யில்‌ எங்களால்‌ அடைக்கயியலாமல்‌ இருபத்து அஞ்சு வருஷம்‌ 
உடைகுளப்பட்டு கிடக்கயில்‌ இது அடைக்க வேண்டின படியாலே இதுக்கு 
வேண்டத்‌ தக்க அத்தம்‌ வர உடைப்பு அடைக்கையில்‌ இவர்களுக்கு இந்த 
குளமும்‌ உடைப்பும்‌ இவ்வூர்‌ புரவில்‌ நான்கெல்லைக்‌ குள்பட்ட நன்செய்‌ 
புன்செயும்‌ குடிகாட்டுப்‌ பற்றும்‌ வயல்களும்‌ நத்தமும்‌ நத்தப்பாடும்‌ 
கீணோக்கிய கிண 

5 றும்‌ மேனோக்கியமரமும்‌ வாழ மரம்‌ தரா]ழை மரமும்‌ கோயிற்‌ சுவந்திரம்‌ 
குளச்‌ சுவந்திரம்‌ மன்றுமனை கூறு குறங்கு இடையர்‌ வலையர்‌ ஆடி 
காத்திகை சுவந்திரம்‌ நீர்கூலி பறைகூலி சுடுகாடு படுதுறை புறக்குடி . . . 
உண்டான சுவந்திரம்‌ . . . [இலு]ப்பை பனைமரமும்‌ மற்றும்‌ ஊராலுண்டான 
சுவந்திரம்‌ எர்பேர்‌ பட்டனவும்‌ அதால்‌ ஆறில்‌ ஒன்றும்‌ முன்ன டைவாக 
ஆண்டு போதக்கடவார்‌ களாகவும்‌ இவர்‌ 

6 . . . தானாதன்ம விக்கிறகங்களுக்கு உரித்தாவதாகவும்‌ இப்படி சம்மதித்து 
ஊராவரோம்‌ அளக்க கடவராகவும்‌ எற்சோறு வினியோகம்‌ கடவராகவும்‌ 
படை நாங்களே சேவிக்க கடவோமாகவும்‌ மேல்தனம்‌ உ . . . க்கால்‌ 
இவர்களும்‌ ஆறிலொன்று கூட அமைக்க கடவார்களாக 

7  இந்தப்படி சம்மதித்து சன்திறாத்தவரை செல்ல கல்வெட்டி குடுத்தோம்‌ 
முந்பேசப்பட்ட அனைவற்கும்‌ உள்பட்ட . . . இந்தஊரவரோம்‌ ......... 
பட கல்‌ பேர்‌ உடையான்‌ பெரியநாட்டுத்‌ தட்டான்‌ எழுத்து அறிவுடை 
மூவேன்தவேளார்‌ திருச்சிராப்பள்ளி உடையான்‌ உள்ளிட்டார்‌ எழுத்து 
காடப்பிள்ளை சோழகோனார்‌ 

8. . . நஞ்சாண்டர்‌ அசையவித்தர்க்கு மூலகுடி . . . நாதேவர்‌ உடையார்‌ 
எழுத்து பகவானார்‌ தற்குறிக்கு மாட்டறிந்தேன்‌ . . . இந்த எழுத்து . . . 
அடைக்கலங்காத்தான்‌ பிள்ளான்‌ எழுத்து உய்யாண்டாரான கொடி... 


ஆவணம்‌ 15, 2004 43 


10:18 

இடம்‌: மேற்படி வட்டம்‌ மறவாமதுரை அகளங்க்சுபரர்‌ கோவில்‌ 
கருவறையின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள கல்வெட்டு. 

காலம்‌: சகம்‌ 1449 (இ.பி. 1527). 


செய்தி: மறவன்மதுரையிலிருந்த சோழகோன்‌ சிலருக்கு நிலவிலைப்‌ 
பிரமாணம்‌ செய்து கொடுத்தமை. 


சகாத்தம்‌ 1449 
மேல்செல்‌ 

லா நின்ற வி 
ய. . . மார்கழி 


மாதம்‌ 2 தியதி தரு 


வணகுடியார்‌ உள்ளி 


ழூ 0-4 பூரா வெலி 


கு மறவன்‌ மதிரை ஊர 

10 வரில்‌ இம்பன்‌ சோழகோ 

11 உள்ளிட்டாரும்‌ ஆவடையானா ... 

12 முறியவெட்டி யுள்ளிட்டாரும்‌ வெங்‌ 

13 தடத்தாறான பறந்துவெட்டியுள்ளி 

14 ட்டாரும்மே காணிய . . . விரலை] 

15 பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி இற்றைநாள்‌ எங்களுக்குப்‌ பல மிடை ... 

16 தனாமான படியாலே இவ்வூர்‌ ஊரதுபு 

17 றவு நான்கெல்லையுள்ப்பட்ட காணியாட்சி முற்றிலும்‌ செட்டியள்‌ 
விழுக்காடு ஆறி 

18 லொன்றும்‌ கணக்கனார்‌ விழுக்காடு நா 

19 லிலொன்றும்‌ கண்டியதேவன்‌ வி 

20 ழுக்காடு எட்டிலொன்றும்‌ எழுவாண்‌ 

21 டன்‌ விழுக்காடு இருபதிலொன்றும்‌ 

22 நித்தி மார்‌ விழுக்காடு நாலிலொன்‌ 

23 றும்‌ குளமும்‌ வயலும்‌ இவ்வூரில்‌ நா[ங்‌]கெ 

24 ல்லையுள்‌ பட்ட நன்செய்‌ புஞ்செய்‌ 

25 குடிக்காட்டுப்‌ பற்று வயல்களும்‌ நத்தமு 

26 ம்‌ நத்தப்பாடும்‌ கீழ்நோக்கிய கிண 

27 றும்‌ மேல்நோக்கியமரமும்‌ .. . 


10:19 

இடம்‌: மேற்படி வட்டம்‌ ஒலியமங்கலம்‌ பெரியகண்மாய்‌ பெரிய 
மடைத்தூண்‌. 

44 


ஆவணம்‌ 15, 2004 


காலம்‌: 


செய்தி: 


ஒளு க பரம்‌ ப 


10:20 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி: 


15 


3௫! 2 
ர்வ ல 


18 புட 


19 


மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌(?), யா.4, (க. பி. 1250). 


ஒல்லையூர்‌ குளத்து குமிழியை கங்கர்‌ சோழகுல நாராயண மூவேந்த 
வேளான்‌ செய்தமை பற்றிக்‌ கூறுகிறது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ நடையா 7  குடுத்தோன்‌ தொடையார்‌[க] 
ர்‌ தநிச்‌ செங்கோல்‌ வீர 8 ங்கர்‌ சோழகுல நாராய 
சோழற்கி யாண்டு நாலா 9 ஸணமூவேந்த வேள்‌ ஆ 
ண்டில்‌ குடையார்‌ வ 10 டையார்‌ சீயமிடைக்குடி ம 
ண்கை ஒல்லையூர்‌ கு 11 ந்து நிலவும்‌ கேசவ 

ளத்துக்‌ குமிழி குயிற்று 12 நேய்‌... 


மேற்படி ஊரிலுள்ள வசகுணேசுபரர்‌ கோவில்‌ அர்த்த கண்டத்து 
தெற்கு வெளிப்புறச்‌ சுவர்‌. 


குலசேகர பாண்டியன்‌, யா.30, (க. பி. 1299). 


மேற்படி கோவிலுக்கு இரண்டு மா நிலத்தினை வரிநீக்கி இறையிலி 
நிலமாக கொடுத்தமை. 
. சி[ரி] எம்மண்டல ... 

குலைசேகர தேவற்கு யா. 
டு30.தை... நாள்‌ கோனாடான கட 
லடையாதிலங்கைகொண்ட சோழவளநாட்டு தென்கோனாட்டு ஒல்லையூர்‌ 

, . ன சோழனுள்ளிட்டாரோம்‌ இவ்வூர்‌ [நாயனார்‌] 
வரகுணீஸ்வரமுடையநாயனார்‌ எழுந்தருளும்‌ சித்திரை திருநாளில்‌ நாங்கள்‌ 
எழுந்தருளிவிக்கும்‌ திருவெழுச்சிப்படிக்கு திருவெழிச்சிப்புறமாக இவ்வூர்‌ அ 
கவயல்‌ வேளா ...வ. . . விலையாக கொண்ட சாத்தி வயல்‌ துனை 
நம்பன்‌ கைகலி . . . உடையான்‌ வயக்கல்‌ . . . கன்று ஆகக்‌ கலி மு... 
வை. ப்ப இரண்டு மாகாணியும்‌ இவ்வூர்‌ புரவிலும்‌ வரியிலுங்‌ கழித்து இ 
ரண்டு மாகாணிக்கும்‌ எம்மிலிசைந்த விலை . , . பணம்‌ 50ம்‌ 
இந்த பணம்‌ ஐம்பதும்‌ வி . .. நல ண்டுமாக . . .யுமன நா.. 
குட்பட மேல்‌ நோக்கிய மரமும்‌ கீனோக்கிய கிணறுமாக இக்‌ . . . கம்‌ 
இன்னா ... 
இரண்டு திரு வெழுச்சிக்கு குளமுமாயும்‌ : . . யேர்பட்டதும்‌ 
, தாவம்‌ திருவாசிகை திருவிளக்கு திருச்சாந்து திருமேற்பூச்சு 
நெய்யமுது பெருந்‌ திருப்பா உடையும்‌ கறியமுது வெஞ்சனம்‌ எண்‌ 
வகை 
. .. வித்தாரிதேவை திருவீதியில்‌ பந்தம்‌ வித்தாரி தேவை திருமாலைக. 
உள்ள உபகார பணங்களும்‌ . . . னை கலையமுது அடைக்காயமுது. 


இந்நிலத்தில்‌ இரு ... 


ஆவணம்‌ 15, 2004 45 


10:21 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி: 


ம்‌.ம்‌. ரூ.0 ௩ 


46 


மேற்படி வட்டம்‌ திருக்களம்பூர்‌ கதலீசுவரர்‌ கோவில்‌ அர்த்த 
மண்டபத்தின்‌ வடக்கு பழைய நுழைவாயிலுள்ள தூண்‌. 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌, யா.42, (கி.பி. 1112). 


இவ்வூர்‌ கோவிலுக்கு குலோத்துங்கசோழகுலராஜன்‌ என்பவன்‌ 


விளக்கு எரிக்க நிலக்‌ கொடை கொடுத்தது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபு 
வன சக்கர வத்தி 
கள்‌ ஸ்ரீ குலோத்‌ 
துங்க சோழதே 
வர்க்கு யாண்டு 
நாற்பத்தி ரெண்‌ 
டாவது சோழபா 
ண்டிய வள நா 
ட்டு திருக்குரம்‌ 
பூரூடைய மஹா 
தேவர்க்கு ஸ்ரீ மன்‌ 
குலோத்துங்‌ 

க சோழனாந 

ன்‌ குல ராஜே 
னன்‌ இந்த 6 
தவர்க்கு வை 

ச்ச திருநுந்தா 
விளக்கு இற 
ண்டு இவிர 
ண்டினுக்கு 

ம்‌ நிலம்‌ கல்‌ 
லாற்று வயலி 

ல்‌ கீழ்‌ எல்லை வீ 
மன்‌ வசக்கல்‌ 
லுக்கு மேற்கு 

ம்‌ தென்னெல்‌ 


27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
51 


லை பர்பனாப 
வசக்கல்லுக்கு 
வடக்கும்‌ மேற்கெ 
ல்லை குளங்‌ கை 
ரக்கு கிழக்கும்‌ வ 
டக்‌ கெல்லை காடு 
கான்‌ செய்‌ வடவெ 
ல்லைக்கு தெற்க்‌ 
கும்‌ [இப்‌]பெருநான்‌ 
கெல்லை உள்‌ 
பட்டநிலம்‌ கு 

டி தாங்கியா 

ல்‌ அஞ்சு மா 

வுங்‌ கைக்‌ கொ 
ண்டு சந்திராதி 
த்தவர்‌ இத்தி 

௬ நுந்தா விளக்‌[கு] 
இரண்டும்‌ 
சலுத்து வரா 
னோம்‌ இஸ்தா 
நத்துஸ்ரீரு... 
ஸ்ரீ மஹேஸ்வ 
ர்ரோம்‌ பன்‌ மா 
ஹேஸ்‌ வர்ர 

கை்ஷை 


ஆவணம்‌ 75, 2004 


10:22 


இடம்‌ : மேற்படி கோவிலின்‌ நாட்டிய மண்ட பத்திலுள்ள தாண்‌. 
காலம்‌: இ..பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: நல்லமங்கை என்பவள்‌ தூண்‌ செய்வித்தது. 
1 இத்தூண்‌ இவ்வூ 5 தன்‌ தேவியார்‌ 
2 ர்தின்னரிமடம்பெ 6 நல்ல மங்கை 
3 ரிய இருந்த ஆதரா 7 ஆயியார்‌ உப 
4 சு பண்டாரத்‌ 8 யம்‌உ 
10:23 
இடம்‌: மேற்படி கோவில்‌ மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பகுதியிலுள்ள 
தூண்களுள்‌ ஒன்று. 
காலம்‌: கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: நாட்டிய மண்டபத்தில்‌ மூன்று பத்தியைச்‌ செய்தமையைக்‌ 
குறிக்கிறது. 
1 ஆத்து 7 இத்தூனு 13 டஎல்‌ 
2 க்காடு 8 க்கு வடக்‌ 14 லாம்‌ 
3 தெக்‌ 9 குமூன்று 15 இவர்‌ 
4 கலூர்‌ 10 பத்தி பாக்‌ 16 உபயம்‌ 
6 காத்தவர்‌ 12 ள்ப 
10:24 
இடம்‌ : மேற்படி மண்டபத்தின்‌ தூண்களில்‌ ஒன்று. 


காலம்‌: கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தூண்‌ உபயம்‌ செய்தமை. 


1 இந்‌ ல 
2 ததூ 6 
3 ண்‌ 7 
4 அஆத்திக்கா 


ஆவணம்‌ 15, 2004 


டு தெக்கிலூ 8 யர்‌ முதலியர்‌ 
ர்‌ நகில பா '9 கண்டதேவரு 
ண்டிய 10 பையம்‌ 
[தெ]ரை 

47 


20:25 
இடம்‌: மேற்படி மண்டபத்தின்‌ தெற்கிலுள்ள தூண்களுள்‌ ஒன்றில்‌. 
காலம்‌: கி.பி.177ஆம்‌ நூற்றாண்டு, 


செய்தி: தூண்‌ கொடை. 


1 பல முடி ஆ 

2 வாத்தாளு 

3 பயம்‌ 
10:26 


இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ முன்‌ மண்டபத்தில்‌ சுவாமி சன்னதிக்கு எதிரே 
உள்ள தூண்‌. 


காலம்‌: ௧.பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: மண்டபத்தின்‌ மய்யப்பத்தியை அமைத்தமை. 


1 சந்நிதித்தூண்‌ 5 கியர்மய்‌ 
2 பலமுடிஆ 6 ய பத்தி ஆவாத்‌ 
3 வாத்தாள்‌ 7 தாளுபை 
4 அடைக்‌ 8 யம்‌ 
10:27 


இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ நுழைவாயில்‌ நிலைக்கல்‌. 
காலம்‌: .பி.18ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: தன்மத்துக்கானது. 


1 உமாசாத்திய 5 ம்‌ பலக்காரன்‌ 
2 ரன்கள்‌ 6 உள்ளிட்டார்‌ 
3 வகையாரி 7 இந்தவரி 
4 ல்குறம்பான 8 உபயம்‌ 

48 


ஆவணம்‌ 75, 2004 





11. கழப்பூடி நடுகல்‌ 


ப. வெங்கடேசன்‌, வாலாசாபேட்டை. 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை. 


இடம்‌ : திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, பள்ளிப்பட்டு வட்டம்‌, சுரக்காப்பேட்டை 
என்னும்‌ ஊருக்கருகிலுள்ள சழப்பூடி என்னும்‌ ஊரில்‌, கொசற்றலை 
ஆற்றங்கரை ஓரத்தில்‌ அமைந்துள்ள நலபுரியம்மன்‌ கோயிலுக்கு 
எதிரில்‌ தங்கவேல்‌ என்பவருடைய நிலத்திலுள்ள கற்பலகை. 
காலம்‌: இ.பி.70ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: வீரன்‌ பத்மாசன நிலையில்‌ அமர்ந்துள்ளான்‌. காதில்‌ குண்டலம்‌, 
கழுத்தில்‌ மணியாரம்‌ தலையில்‌ சடாபாரமும்‌ அணி செய்கின்றன. 
கைகளில்‌ காப்பு, கால்களில்‌ கழல்கள்‌, இடுப்பில்‌ ஆடை 
அணிந்துள்ளான்‌. வீரனின்‌ இடது பக்கம்‌ ஒரு ஈட்டி உள்ளது. இடது 
கை தொடை மீதும்‌ வலது கையில்‌ குறுவாள்‌ மேல்‌ தரக்கிய 
நிலையில்‌ பிடித்துள்ளான்‌. வலது பக்க தொடைக்கருகில்‌ ஒரு 
காலும்‌, ஒரு கையும்‌ மேல்‌ பக்கத்தில்‌ வலது கைக்கருகில்‌ ஒரு காலும்‌ 
துண்டிக்கப்பட்ட நிலையில்‌ உள்ளன. மாவலி வாணராயர்‌ 
ஆட்சியில்‌ அதியரையர்‌ அடிகள்‌ தந்தியனாறன்‌ உயிர்நீத்த ஓராண்டில்‌ 
தன்னுயிர்‌ மாய்ப்பேன்‌ என்று சபதமிட்டு (வேளைபூண்ட) 
மழபட்டியன்‌ இறந்தான்‌. அவனுக்கு (உதிரப்‌) பட்டி நிலம்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தி சொல்லப்படுகிறது. 
1 ஸ்வஸ்தி சிரி மாவலி வாணராயர்‌ 
2. மகன்‌ விஞ்சர வாணராய பிரிதி ராச்சம்‌ செலா 
3 ல்‌ நின்ற காலத்து அய்ம்பதாவதில்‌ அதிய 
4 ரை யரடிகள்‌ தந்தியனாறன்க்கு வேளை பூண்‌ 
த ட ஓராட்டை நாளிற்‌ சாவேனென்று செத்தான்‌ மழ 
6  பட்டியன்‌ மேற்க்கே கிடந்த பட்டி குடுத்தேனி 
7 ஸ்றி செய்‌ புக்கார்‌ சுட்டி புக்கார்‌ எப்பேர்ப்ப 
8 ட்ட பிழை செய்தாலும்‌ கொல்லாத தாசரு கயி 
9 அணியா 
10 ற்றிலுவே 
11 னாள நிச்‌ 
12 சாதாரரே 
13 இதுகே 
14 ட்‌[டானான] 
15 இவனை 


ஆவணம்‌ 15, 2004 49 






12:1 


இடம்‌ : 





12. புதுக்கோட்டை வட்டாரக்‌ 
கல்வெட்டுகளும்‌ செப்பேடும்‌ 


கரு. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌, 
இரா. பாஸ்கரன்‌, புதுக்கோட்டை. 
பு.௪. தமிழரசன்‌, புதுக்கோட்டை. 
இரா. இராமமூர்த்தி, புதுக்கோட்டை. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, புதுக்கோட்டை வட்டம்‌, 
மேட்டுப்பட்டி பெத்தான்‌ குளத்தின்‌ உள்வாயிலில்‌ கிடக்கும்‌ கல்‌. 


காலம்‌: இ.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: வல்லநாட்டு கற்குறிச்சி (இன்று : திருக்கட்டளை) பக்கத்தில்‌ உள்ள 


ONO 092) ப 


12:2 


இடம்‌ ச 


நிலத்தை பாண்டி நாட்டுக்‌ கோட்டியூர்‌ மாட்டிச்‌ சிற்றம்பலவன்‌ 
சிறுக வணஞ்சான்‌ என்பவன்‌ விலைக்கு வாங்கி அயிலெட்டியான 
மயிலெட்டி நாராயணன்‌ என்பவனுக்குக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்‌ 
[டி]ய தலை கொண்ட கோ 
பரகேசரி [பன்‌]மர்க்கு யா 
ண்டு 3 ஆவது வல்லநாட்டு 
கற்குறிச்சி கரை . . . சனாச்‌ . . 
சன்‌ பக்கல்‌ பாண்டி நாட்டு 
கோட்டியூர்‌ பயாபிமா 

ட்டிச்‌ சிற்றன்‌ பலவன்‌ சிறுக . 
வணஞ்சான்‌ விலை கொண்டு 
டைய அரவு தனி ஓதன்‌ வெ. . 
ஆயிரத்து தென்னூற்றாறு 
அயிலெட்டி யானை மாயிலெ 
ர்‌ இது கற்குறிச்சி ஊ 

ரார்‌ ரஷை 


ச 1 உ! ்‌ 1 டிப ௩ 0 ்‌ ட்‌ » . 
புதுக்கோட்டை ஸ்ரீகல்லடியார்‌ கோயில்‌ கல்லுக்கால்களுள்‌ ஒன்றில்‌. 


காலம்‌: இ..பி.7503 
செய்தி: வீதி குறித்து. 


ஆவணம்‌ 75, 2004 51 


1 வ[டக்கு] நாலு வீதி 

2 க்கு அய்யா 

3 கண்ணுத்‌ 

4 தொண்டமா 

9 ஸன்கால்‌ நான்கு 

6 உபயம்‌ 

7 1425 

8 கா[ர்த்திகை] மாதம்‌ 12. 
12:3 


இடம்‌: புதுக்கோட்டை, சின்னப்பா நகர்‌ காரணச்‌ செல்லையனார்‌ கோயில்‌ 
எதிரில்‌ சேங்கை ஊரணி கரையில்‌ உள்ள பிள்ளையார்‌ பீடம்‌. 


காலம்‌: 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: புதுக்கோட்டை அரச வம்சத்தைச்‌ சார்ந்தவர்களது அளிப்பு பற்றி யது. 






1 துன்முகி வருடம்‌ தையி மாசம்‌ 4 செல்லா கோட்டைக்‌ 
2 குஸ்ரீவிசையரெகுநாத முத்துவிசைய சிங்கப்புலி 
3 குமாரன்‌ வந்திருந்து ந 
4 டப்புவிச்ச தம்மம்‌ உ 
லிங்‌ 
ரா அது ர துலக்க 
1224 


இடம்‌: புதுக்கோட்டை நகர்‌ செல்லுக்குடிக்கு அருகில்‌ உள்ள சிறுசுனைக்‌ 
கிராமத்திலுள்ள முற்றிலும்‌ இடிந்த கோயில்‌ அதிட்டானம்‌. 
காலம்‌: ௧.பி.13-14ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நெல்‌, நிலம்‌ குறித்து. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ அருளி செ[ய]ல்‌ சிறுசுனையூரான விருதராஜ பயங்கர 
சதுர்வேதி மங்கலத்து சபையார்க்கு தங்‌ 


2 களூர்‌ முன்‌[பு] இறுத்து வருகிற கடமைஇலே மாத்தால்‌ நாற்கல நெல்லு 
பெருமாள்‌ தானம்‌ பண்ணி அரு 
3 ளி [தன்மம்‌ உடைய திருப்படி] சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்லிலும்‌. 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்‌ 
52 


ஆவணம்‌ 15, 2004 





54 


11 
12 
13 
14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 
23 
24 


25 


27 
28 


29 


30 


க்‌ கொத்தாகுடிக்‌ கன்மாயிக்கு குட்டி விளாங்குளா மேட்டுக்கு மேற்கு யிதன்‌ 
தெற்கு அலங்காரபுரம்‌ கண்‌ 

மாய்‌ நீர்ப்‌ பிடிக்கும்‌ பாதைக்கும்‌ வடக்கு யிதன்‌ மேற்கு க்ப்‌ யேரி 
வட கலிங்கிக்கு குரங்‌ 

குப்‌ பட்டரைக்கி வடக்கு யிந்த நான்கெல்கைக்குள்ப்பட்ட கன்னமங்கலப்‌ 
பட்டியூம்‌ யித 

ன்‌ களக்குக்‌ கண்ட கிறாமத்துக்கு யெல்கையாவது பெருமாக்கி யூரணிச்‌ 
சூலக்‌ கல்லு 

க்குக்‌ கிளக்கு யிதன்‌ வடக்கு கொத்தாகுடி வயல்ச்‌ சத்தினாதன்‌ பள்ளச்‌ சூலக்‌ 
கல்லுக்கும்‌ 

சுவேத ந்திக்குந்‌ தெற்க்கு யிதன்‌ கிளக்கு கோவிலான்‌ வயல்‌ பெரு வரப்புப்‌ 
பாதைச்‌ சூ 

லக்‌ கல்லுக்கும்‌ முள்ளிப்‌ பள்ளம்‌ டல்‌ கல்லுக்கும்‌] போட்ட பூ யெல்கைப்‌ 
பள்ளத்துக்கு மேற்கு 

ஆத்திரம்‌ பட்டிபூக்கும்‌ காப்புகுடி கண்மாய்‌ நர்ப்பிடிப்‌ பாதைக்கும்‌] 
வடக்கு யிதன்‌ மேற்கு 

அலங்காரபுரி வயல்‌ கடைசிக்‌ கிளக்கு யிந்த நான்கெல்லைக்குள்பட்ட 
காரைச்‌ சூ 

ரான்‌ பட்டியும்‌ யிந்த ரெண்டு கிராமத்தைச்‌ சேர்ந்த பூ மா வடை மரவடையும்‌ 
படு 

க்கைத்‌ திட்டுத்திடல்‌ மேல்‌ நோக்கிய மரம்‌ கீள்‌ னோக்கிய கிணார்‌ சீலதுர்ப்‌ 
பாசாணம்‌ 

நிதி நிட்சேபம்‌ முதலாகியனும்‌ சருவ மாணியமாகக்‌ கட்டலையிட்ட 
படியினாலே சந்திராதி 

த்தவரை புத்திரதோர்‌ பாரம்பரையூம்‌ சர்வ மாணியமாக ஆண்டனுபவித்துக்‌ 
கொள்ள கடவா 

ராகவும்‌ மிந்த தர்மத்தை பரிபாலினம்‌ பண்ணப்பட்ட பேர்கள்‌ 
அசுவமேதயாகம்‌ பண்ண 

ப்பட்ட பலனை அடைவாராகவும்‌ யிதற்கு அகிதம்‌ பண்ணின (பேர்கள்‌ 
கெங்கைக்கரையில்‌ 

க்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோசத்தில்ய்‌ 
யிந்தப்படிக்கு வாசல்‌ அட்ட 

வனைச்‌ சிவந்த பாதம்‌ பிள்ளை கையெழுத்து. 
திருவளர்‌ யிந்திரன்‌ வீரப்பூச்சிய சாமி யெங்கோன்‌ மெருணிறை 
பிள்ளைத்தமிழ்‌ பி 

றபந்தம்‌ புகண்றதற்சாய்‌ அருள்கோன்‌ சிற்றம்பல வாணர்க்குக்‌ காரைச்‌ 
சூரான்‌ பட்டி 

யும்‌ வருகண்ண மங்கலப்‌ ய்‌ டியும்‌ மீந்தனன்‌ வாழியவே உழ 


போகக்‌ கடவாராகவும்‌ 


ஆணம்‌ 15, 2004 


13. கேரளத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ 





வெ. வேதாசலம்‌, மது 
கி. நாச்சிமுத்து, இருவனந்தபுர 


13:1 

இடம்‌: கேரள மாநிலம்‌, திருவனந்தபுரம்‌ மாவட்டம்‌, நெய்யாற்றங்க. 
வட்டம்‌, ஆங்கோடு, பாண்டவப்பாறை என்றழைக்கப்படும்‌ சிற 
குன்று. இக்குகைத்தளத்தின்‌ உட்புறம்‌ நுண்கற்காலக்‌ கருவிக 
பாறைக்‌ றைல்‌ சித்திரங்கள்‌ போன்றவற்றை தொல்லியலாளர்‌ 
ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளனர்‌. 


காலம்‌: இ.பி.70ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: ஆழமாக பெரிய எழுத்துக்களில்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்பட 
உள்ளது. ஏகமூர்‌ என்ற ஊரைச்சார்ந்த அடமன்‌ என்பவணி 
இருப்பிடம்‌ குறித்து தெரிவிக்கிறது எனலாம்‌. இதனரு! 
மனிதனின்‌ கோட்டு உருவமும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


ர 691010- 
3 டு 0 ஒலி 





ஆவணம்‌ 15, 2004 


13:2 


இடம்‌: மேற்கட்டிய இடத்திலுன்ன மகாதேவர்‌ கோயிலுக்கு அருகிலுள்ள 
சிறிய பாறை. 


காலம்‌: கி.பி.16-17ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: இருவட்டாற்று முழம்‌' என்ற அளவுகோல்‌ பின்வரும்‌ இரண்டு 
கல்வெட்டுகவிலுமே சுட்டப்படுகிறது. முதல்‌ கல்வெட்டும்‌ இரண்டாவது 
கல்வெட்டின்‌ முதல்‌ வரியும்‌ தமிழ்‌ எழுத்திலும்‌ மற்ற வரிகள்‌ 
வட்டெழுத்திலும்‌ உள்ளன. இவ்வளவுகோல்‌ மேற்சுட்டிய கோயில்‌ 
பாறையில்‌ வரைபடத்துடன்‌ காட்டப்பட்டுள்ளது. இதன்‌ மொத்த தீளம்‌ 
76செமீ. 19செமீ க்கு ஒருமுறை குறுக்கு கோடிட்டு இது நான்கு பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளது. 'திருவட்டாறு முழம்‌ உத்தமம்‌ திருவாம்பாடி 
முழக்கோல்‌ மத்திமம்‌ என்னும்‌ பழமொழி இம்முழக்கோல்‌ இப்பகுதியில்‌ 
வழக்கில்‌ இருந்தது என்பதையும்‌ உயர்வானது என்பதையும்‌ காட்டுகிறது. 
இம்முழக்கோல்‌ கட்டடங்கள்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


2.1 
1 இதுதிரு 
2 வட்டா 
3 ற்றில்‌ 
4 முழம்‌ 
2.2 
1 சரி மய்யம்‌ ஆற்ற நீளம்‌ 
2 திருவட்டாற்றில்‌ 
3 முழநீளம்‌ 
56 


ஆவணம்‌ 75, 2004 





காலம்‌: 


14. மொசக்குடி பெரும்பள்ளிக்‌ கல்வெட்டு 





கரு. இராஜேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 
மு. ராஜேஷ்‌, தஞ்சாவூர்‌. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தூர்‌ வட்டம்‌, மொசக்குடி 
அம்மணக்காலஸியார்‌ கோயிலின்‌ தென்புற அதிட்டானம்‌. 


இ. டி. 10ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: காரிகேசுவன்‌, காரிசடையன்‌, காரிகண்டன்‌ ஆகியோர்‌ புஷ்பணந்தி 


10 


11 


12 


ஆவணம்‌ 15, 2004 


மாணாக்கரான ஆரம்பநந்திக்குப்‌ பள்ளிச்சந்த நிலக்கொடை 
அளித்தது. நிலத்தின்‌ எல்லைகளை விவரிக்கையில்‌ முன்பு அளித்த 
பள்ளிச்சந்த நிலம்‌ ஒன்றும்‌ குறிக்கப்படுகிறது. இது இம்மூவரால்‌ 
பெருஞ்சேவூர்‌ நாட்டார்‌ பெரும்ப்ள்ளியைச்‌ சேர்ந்த புஷ்பநந்தி 
பிடாரர்‌ அவரது மாணாக்கர்‌ நந்திசேனன்‌ மற்றும்‌ அவருடைய 
மாணாக்கர்களுக்கும்‌ பள்ளிச்‌ சந்தமாக வழங்கப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோபரகேசரிபந்மற்க்கி யாண்டு 12ஆவது வடசிறுவாயில்‌ 
நாட்டு பெருஞ்சே 

வூர்‌ உடையார்‌ காரிகேசுவனுங்‌ காரிசடையனுங்‌ காரிகண்டனு 
இவ்வனைவோம்‌ 

இசைந்து பெருஞ்சேவூர்‌ நாட்டார்‌ பெரும்பள்ளி புஷ்பணந்தி பிடாரர்‌ 
மாணாக்கர்‌ நந்திசேநந்‌ பி,டாரர்‌ 

க்கும்‌ இவர்‌ வழி மாணாக்கர்க்கும்‌ மொசகுடி வயலின்‌ தெற்கேய்‌ 
காடுவிளையா வெண்களர்‌ கிடந்ததனை விலைகொ 

ண்டு பள்ளிச்சந்தஞ்‌ செய்து குடுத்த நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை 
ஆச்சினத்துக்கும்‌ தென்பாற்கெ 

ல்லை நெடவோடைக்கு வடக்கு வாளுவமங்கலத்‌ தெல்லைக்கு வடக்கும்‌ 
மேற்பாற்கெல்லை 

பெருஞ்சேவூர்‌ நின்று தட்டான்‌ வயலுக்கு போன்ன வழியின்‌ மேலைப்‌ 
புன்செய்க்‌ கருவுக்கு 

க்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை ஆச்சினத்திற்கு தெற்கு போந்து 
வடகீழ்பாற்கெல்லை இறுத்தோ 

ட்டத்து தென்‌ கருவுக்கு தெற்கு இவ்விசைந்த பெருநான்கெல்லை உள்‌ 
அகப்பட்ட 


காடு மோடையும்‌ களரும்‌ உவழும்‌ உடும்போ(டி)யாமை 
தவழ்ந்தெப்பேற்பட்டது 

முண்ணிலமொழிவின்றி பள்ளிசந்தமாகச்‌ செய்து குடுத்தோம்‌ ஆரம்ப 
நந்திக்கு 


இம்மூவோம்‌ இந்த தன்மம்‌ ரக்ஷித்தான்‌ பாதமெந்‌ தலைமேலன. 


57 


15. கதிராநல்லூர்‌ கல்வெட்டு 





வெ. இரா. துரைசாமி, நாமகிரிப்பேட்டை. 


இடம்‌: நாமக்கல்‌ மாவட்டம்‌, .கீதிராநல்லூர்‌, நத்தமேடு ஏரியில்‌ புதைந்து 
டெந்த கல்வெட்டுத்‌ துண்டுகள்‌. தற்போது சேலம்‌ அரசு 
அருங்காட்சியகத்தில்‌ வைக்கப்‌ பட்டுள்ளன. ' 


காலம்‌: முதல்‌ இராசேந்திரன்‌, (1012-24)... 


செய்‌தி: மேற்சுட்டிய மன்னனின்‌ ' இரண்டு கல்வெட்டுகளின்‌ 5 துண்டுகள்‌ 
அ காணப்படுகின்றன. மேலும்‌ சில துண்டுகள்‌ இப்பகுதியில்‌ இருக்க 


வேண்டும்‌. 
'தூண்‌ -1' | ஸு 15 ணர்க்‌ கருமுரண்ம 
வ்‌... 16 [ண்ணைக்‌] கடக்கமும்‌ 
1 ஸ்வஸ்திஸ்ரீ திருமன்‌ ப இகம்‌ 
2 னிவளர [இ] ரு நில 18 ரைசர்‌ தம்முடியும்‌ 
3 மடந்தையும்‌ போ 19 ஆங்கவர்‌ தேவிய 
4 ற்‌ செயப்‌ பாவையு 20 ர்‌ மோங்கெழில்‌ மு 
5 ம்‌ சீர்த்தநிச்‌ செல்‌ . 21 டியும்‌ முன்னவர்ப்‌ 
6 வியும்தந்பெருந்‌ 22 பக்கல்‌ தென்னவந்‌ 
7  தேவியராகி இன்‌ .. 23 வைத்த சுந்தர முடியும்‌' 
£8 புற நெடுதுயரூழி 24 இந்திர னாரமும்‌ தெண்‌ 
5 யுள்‌ இடைதுறை 25 டிரை [யீழ மண்ட] 
10 நாடும்‌ துடர்வந ே ..26 லமுழுது [மாப்பெருந்‌] 
11 வலிப்‌ படர்வநவா 27 [தண்டாற்‌] கொண்ட கோ 
்‌ 12 சியும்‌ சுள்ளியஞ்[கு] 28 ப்‌ பரகேசரி பந்மர்க்கு . . . 
13 ழ்‌ மதிள்‌ கொள்ளி 
“14 ப்‌ பாக்கமும்‌ நண்‌ 
தூண்‌ 2 
1 ...ச்ரையவள 10 ளுக்கு பிரம ஸ்தாநத்‌ 
2 நாட்டு முந்நைவல்‌ 11 தே கூட்டம்‌ குறைவற 
3 லவரையர்‌ நாட்டு | 12 கூடி இருந்து பணி பணியால்‌ 
'4  ப்ரம தேயம்‌ ஸ்ரீவி ்‌ 13 பணித்து இறை விழு 
5 க்ரம கேசரி சருப்பே . 14 த்திக்‌ தா்‌ பரிசா ஸ்‌ 
6 தி மங்கலத்து ம்ஹா ப 15 வதுஇ... க்கல்‌ 
7 ஸபையோம்‌ எங்க. ல்‌ 16 ...நகாக...பு 
8 ஸூர்‌ உலகளந்தலவிண்‌ ' i 17 இப்‌ தன்‌, அறு 
9 கர்‌ ஸ்ரீகிருஷ்ண பெருமா 18 கழைஞ்சு பொந்‌ 
58 


ஆவணம்‌ த, 8004 


19 எடுப்பித்துகொ' 26... தா ஸ்ரீ கிருஷ்ணப்‌. 


20 ண்டு இந்நிலப்‌ 27 பெருமாளுக்கு . . . ஸை 
21 . பரப்பு இருமா விரைக்கி. 28 பயோம்‌ எங்களிடம்‌ 
22 ...யிரை ய அரை 29 .... கொண்ட அரைமா . 
23 . ல்‌ நிலமும்‌ சிராவ 30 ணவாள...ஒருஸ 


24 .. .ற்றையம்‌ சந்திராதி 31 ந்திக்கு திரு அமுது 
25 ...றை விழுத்தி, | 


தூண்‌ - 3 


1 ... தாரணமும்‌ மொய்த்தொளிர்‌ புநமணிப்‌ புதவமுங்‌ கந மணிக்க .. . 
2... பாளமுங்‌ காவலம்‌ புரிசை மேவிலிங்கமும்‌ மிளைப்பை 

3 டுக்‌ கடற்காவற்‌ கடுமுரட்‌ கடாரமும்‌ மாப்பெருந்‌ தண்டாற்‌ கொண்ட... 
4 ஈச்வரமுடையார்‌ ஸ்ரீ பராந்தக சருப்பேதிம . . 

5 காக்கல்லால்‌ புறப்பொன்‌ இருபதின்‌ கழஞ்சு இப்பொன்‌ இருபதி . . . 


தூண்‌ - 4 


1 ச்சயப்‌ [பா] வையுஞ்‌ கீர்த்தனிச்‌ செல்வியுந்‌ . . . 
2 ண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொருகடலீழமுந்த . . . 


்‌ முறைமையிற்‌ சூடுந்ம்‌...... தனமாகிய ப... 
4 ,,;.யசெம்பொந்திருத்தகு . . டியும்‌ 
தூண்‌ - 5 


1 தன்பெருந்த தேவியராகி வின்புற நெடுதிய லூழி யுளி ... 

2 ... தமுடியுமாங்‌ கவர்‌ தேவிய ரோங்கெழில்‌ முடி யு முன்னவர்‌. .. 
3... கழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்‌ .. . 
4 ,...மிமிகமுயங்கியில்‌ முதுகிட்டொளித்த சயசிங்கன்‌ அளப்பெ .. . 


ஆவணம்‌ 15, 2004 i 59 


16. கந்தர்வகோட்டை கல்வெட்டுகள்‌ 


ஆ. துளசேந்திரன்‌, தஞ்சாவூர்‌. 


16:1 
இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌ கந்தர்வகோட்டை ஆபத்சகாயேசுவர 
ஸ்வாமி கோயில்‌ கருவறையின்‌ நிலை வாயில்‌. 


காலம்‌: இ.பி.11ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கல்வெட்டு தெளிவற்ற நிலையில்‌ இருப்பதால்‌ இதன்‌ செய்தியை 
முழுமையாக அறிய இயலவில்லை. ஜெயசிங்க குலகால வளநாட்டு 
தென்மீயொழிநாட்டு கோயில்‌ பேசப்படுகிறது. 


இக்‌ கரை... 
ஜயசிங்க குல 

கால வளநாட்டு தெ 
ங மீ பொழி நாட்டு 
கோயில்‌ திலயான 
10 ஸ்ரீவட கயிலாய 
11 மீ உடைய மஹா 
12 தேவர்‌ கோயில்‌ சி 
13 வ பிரமணந்‌ கோ 
14 சிகந்‌ கோயில்‌ 

15 விச்சாதிர நாந 

16 மீ பொழி நாட்டு 
17 [பட்டன்‌] கங்‌ 

18 கய இருங்‌ கோ 

19 ளனாநதெந கை 
20 ர நாட்டு [பட்ட] 
த்‌ 


11௦0௦ த மக பெட்‌ 


16:2 
இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ தூண, 


காலம்‌: இ.பி.18ஆம்‌ நூற்றாண்டு. 


ஆவணம்‌ 15, 2004 





.... 77, பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 


ந. வேங்கடேசன்‌, வில்வியனூர்‌. 


1723 


இடம்‌: விழுப்புரம்‌ வட்டம்‌, பாக்கம்‌ மாரியம்மன்கோயில்‌ நுழைவு 
வாயிலின்‌ திருநிலைக்கல்‌. 


காலம்‌: விக்கிரம சோழன்‌, யா.16, (க. பி.1134) 


செய்தி: விளக்கு அளித்தமை. 


ட்‌ அள 

“ வீரசிங்ஹாசனத்‌ 
து திரிபுவன [முழுது] 
டையாளோடடும்‌ [வீற்றிரு] 
ந்‌ தருளிய கோப்பர கே [சரிப] 
ந்மரான திரிபுவனச்சக்‌ [கர] 
வத்திகள்‌ ஸ்ரீலிக்கிரம [சே] 

9 "எழ தேவர்க்கு யாண்டு 

10 16வது இராஜராஜவளந [ட்‌] 

11 டு வீராவதார வளநாட்டு 

12 திரிபுவநமாதேவிச [துர்‌] 

13 ப திமங்கலத்து தென்‌ [பி] 

14 டாகை பாக்கத்து திருபய 

15 ங்கேணி முட்ட முடைய 

16 மஹாதே; வற்க்கு மதுராந்‌ 

17 தக மங்கலத்து கயிறூர்‌ 

18 பனைப்பாங்கிழாந்‌ சிவ 

19 தேவந்‌ சூரியனாந 

20 செம்பியன்‌ மூவேந்த 

21 வேளாநென்‌ இக்‌ கோ 

22 யில்‌ சிவப்பிராமணர்‌ பக்க ... . 

23 பத்துக்‌ குடுத்த உபையங்‌ 

24 களுஞ்‌ செலுத்தக்‌ கடவ விள 

25 க்கு இரண்டும்‌ திருத்த 

26 . க்கபொ தேவர்க்கு வைத்த 

27 ஸந்தி விளக்கு ஒன்றும்‌ 

28 [ஆக] விளக்கு மூன்றும்‌ 


ஐ ல ஐ. சக யு 


த்‌ ஆவணம்‌ 15, 2004 


29 சந்திராதித்தவரை எரிக்க 
30 கடவோம்‌ இது பந்‌ 

31 மாயேசுவரர்‌ ரெ 

32 க்ஷை 


17:2 


இடம்‌: விழுப்புரம்‌ வட்டம்‌, பாக்கம்‌ இலட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ தனியாகக்‌ கிடக்கும்‌ கற்பலகை. 


காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ (8. பி.11 78-1218) 
செய்தி: விளக்கெரிக்கக்‌ கொடை குறித்தது. 


1 திரிபுவநச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ ே ட 

2 யடந்‌ சிரிளங்கோ திருச்சிற்றம்பல முடையாந்நேன்‌ திரிபு ... 

3 யசிவ பிராமணன்‌ வதுஸந்‌ புற்றிடங்‌ கொண்டாந்‌ ஆண்டாந்‌ ... 

ஷ்‌ து வட்டத்திலும்‌ இக்கோயில்‌ படிகடந்து புக க்‌ கடவ சிவபிராமணர்‌ .. 

| ல்‌ சிவபிராமணரோம்‌ சந்திராதித்தவரை எரிக்க உபையங்‌ கொண்டே . . 
17:3 I | 


இடம்‌: விழுப்புரம்‌ வட்டம்‌, பாக்கம்‌ இலட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ கோபுரத்தின்‌ தெற்கு உள்பக்கச்‌ சுவர்‌, 


காலம்‌: விஜயநகர்‌ (கி.பி.14-15ஆம்‌ நூற்றாண்டு) ' 


செய்தி: பாடல்‌ கல்வெட்டு. 


வந்த மணிபெ 
£ற்றேரில்‌ மாம 
கவைப்‌ பந்தூற்‌ . 
ரும்‌ வைத்த விழிக்‌ 
கென்‌ செய்‌ே 

வ நென்னாற்க 
ம்‌ சநித்தபொ 
ற்றாருனுக்கு 

ம்‌ மேரு மநு 
கை தண்டரு 
னாடன்‌ தரு 
தக்‌ கோண 
னுக்கும்‌ மொ 
ன்றே குனம்‌ 


மம்‌ கூட இர ர.ள்‌ உளார்‌ ப 
வாம ௦ 


ன! 
[௨௮ 


ஆவணம்‌ 15, 2004 63 





19. பழையனூர்‌ கல்வெட்டுகள்‌ 


தெ. கல்யாணி, சென்னை. 


19:1 


இடம்‌ : கருவறை வடசுவரில்‌ கொடுங்கைப்‌ பகுதி. 
காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா.16, (கி. பி.1194). 


செய்தி: ஜெயங்கொண்டசோழ மண்டலத்து மணவில்கோட்டம்‌ பழையனூர்‌ 
தழுவக்குழைந்த நாயனார்‌ கோயிலுக்கு நிலம்‌ வழங்கியது. 
கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ தண்டீஸ்வரன்‌ ஓலை சாகரன்சூழ்‌ வையகத்துப்‌ போந்த 
அறஞ்செய்தான்‌ செய்தான்‌ அறங்க(£)த்தான்‌ பாதம்‌ திறம்பாமல்‌ 

2 சென்னி மேல்‌ வைத்து திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யாண்டு பதினாறாவது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து 
மணவிற்‌ கோட்டத்து 

3. திருப்பழையனூர்‌ நாட்டு பழையனூர்‌ தழுவக்குழைந்த நாயனார்‌ கோவில்‌ 
இக்கோவிலில்‌ பழியிலா வராகன்‌ திருமண்டபத்து உடையார்‌ 
திருவாலங்காட்டுடைய நாயனார்‌ திருப்பணி திருநா 

4 ளில்‌ திருக்காரோணை நாள்‌ திருவாலக்கட்டிலில்‌ இருந்த 
ஸ்ரீமாஹேஸ்வரரும்‌ தானத்தாரும்‌ திருப்பழையனூரார்களும்‌ இருக்கத்‌ 
திருப்பணி திருப்படி தழுவக்குழைந்த நாயனார்க்கு அமுதுபடி 

5 உள்ளிட்ட நிவந்தங்களுக்கு இத்திருக்காரோணை இத்திருமண்டபத்து 
எழுந்தருளி யிருந்த நாள்‌ அமுதுபடி உள்ளிட்ட வேண்டுவனத்துக்கு 
திருப்பழையனூர்‌ ஏரி கழனியில்‌ நில . . . 


19:2 
இடம்‌: கருவறை தெற்கு -ழெக்கு சுவர்‌. 
காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா.2, (௫.பி.1210). 


செய்தி: மேற்படி கோயில்‌ பணியாளர்களுக்கும்‌, நிவந்தங்களுக்கும்‌ நிலம்‌ 
வழங்கியமை. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மேல்‌ கொண்ட ஜெயங்கொண்ட சோழ 
மண்டலத்து மணவில்‌ கோட்டத்து பழையனூர்‌ நாட்டு பழையனூர்‌ 

2... கச்சி கடம்பன்‌ திருவாலங்காடுடையானான விசையராயனும்‌ இவன்‌ தம்பி 
உய்ய  வந்தானான செம்பியன்‌ விழுப்பரையனும்‌ இவ்வூரிலே 
எழுந்தருளிவித்த தழுவக்‌ 


ஆவணம்‌ 75, 2004 65 


9 


௦6 


குழைந்த மகாதேவர்‌ கோயிலில்‌ தேவகன்மிக்கும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வர 


- கண்காணி செய்வார்களுக்கும்‌ ' ஸ்ரீகாரியம்‌  செய்வானுக்கும்‌ 


இத்தேவர்களுக்கு வேண்டும்‌ நிவந்தங்க 

ளுக்கு இறுப்பதாக இக்கோட்டத்து பள்ளடிப்பாக்கம்‌ இத்தேவர்க்கு தேவ 
காணி நிலம்‌ முப்பத்திரண்டாவது பசான முதல்‌ இடக்கடவதாக 
கைக்கொண்டு நிவந்தம்‌ செலுத்தப்‌ பண்ணுக எழுதினான்‌ திருமந்திர ஓலை 
சோழ முவேந்த வேளான்‌ எழுத்து இவை வாணாதிராயன்‌ எழுத்து இவை 
தொண்டையமான்‌ எழுத்து இவை சிங்கள 
ராயர்‌ எழுத்து இவை கேரளராயன்‌ எழுத்து 


ஆவணம்‌ 15, 2004 


20. ஒழுகையூர்‌ கல்வெட்டு 


சு. இராசவேலு, சென்னை. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாபேட்டை வட்டம்‌, ஒழுகையூர்‌ சிவன்‌ 
கோவிலிலுள்ள தூண்‌. 


காலம்‌: சகம்‌ 1117, (க.பி.1195) 


செய்தி: உத்தமன்‌ தொண்டைமான்‌ என்பவர்‌ திருமண்டடிம்‌, படிக்கட்டு 
அமைத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
சகரயாண்‌ 

டு 1117 இத்தி 
ரு மண்டபமு 
ம்‌ சோபானமு 
ம்‌ செய்தான்‌ 
உத்தமன்‌ தொ 


ண்டைமான்‌ 


௦. இருக லேெலி 


ஆவணம்‌ 75, 2004 67 


21. வேலூர்‌ கல்வெட்டுகள்‌ 


ம. காந்தி, வேலூர்‌. 
21:1 
இடம்‌? வேலூர்‌ நகரின்‌ ஒரு பகுதியான கொணவட்டம்‌ என்ற இடத்திலுள்ள 
பள்ளிவாசல்‌ குளத்திற்குக்‌ கட்டப்பட்டுள்ள கருங்கல்‌ படிகளில்‌ 
தரைமட்டத்து முதல்‌ படி. 
காலம்‌: இ.பி.18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தேவதானம்‌ பற்றி குறிப்பிடும்‌ இக்கல்வெட்டு காணப்படும்‌ படி 
பழைய கோயிலின்‌ முப்பட்டை குழுதமாகும்‌. 


1 ங்களூர்‌ தென்கோட்டில்‌ பல தளி நீக்கி [12] ஆடி மாத முதல்‌ 
வெள்ளரிச்வரமுடைய நாயனார்‌ தேவதானத்துக்கு கிழக்கு 

2 டி பள்ளக்காலுக்கு மேற்கு பள்ளக்காலுக்கு தெற்கு வஞ்சிப்பூட்டைச்‌ 
செறுவுக்கு வடக்கு இதுக்கு உட்பட்ட நிலம்‌ நா 

3 க காணிக்கை திருவாசல்‌ வினியோகம்‌ சந்திவிக்ரஹம்‌ நாட்டு வரி ஊற்‌ 
கணக்கர்‌ ஆசு பொதுமக்கள்‌ 

4 ம்‌ நாலுவேலியும்‌ சர்வ மானியமாக தேவதானமாக குடுத்தோம்‌ 
இப்படிக்குக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 0, 


இடம்‌ : வேலூர்‌ நகருக்குக்‌ குடிநீர்‌ அளிக்கும்‌ ஓட்டேரியின்‌ பழைய மேற்குக்‌ 
கலிங்கில்‌ உள்ள கல்வெட்டு. 


காலம்‌: இ.பி. 7772 


செய்தி: கலிங்கு கட்டியமை. 


1 நந்தன 

2௨ வருஷம்‌ ஆவ 
3 ணிமாதம்‌ 20 
4 கேதி அசரது 
உ ம்மதுபா 

6 கூற்சா 

7 யபுக 

8 ட்டி வச்ச 

9 கலிங்‌ 

10 கில்‌ 


68 ஆவணம்‌ 15, 2004 





இடம்‌ : 


காலம்‌: 


23. மூன்றாம்‌ விக்ரெம பாண்டியன்‌ 
கல்வெட்டு 





க. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌. 


திருநெல்வேலி மாவட்டம்‌, பாளையங்கோட்டை, இராசகோபாலகுவாமி 
கோயிலின்‌ கருவறையின்‌ வெளிப்புற வடக்குச்‌ சுவரிலுள்ள 
கல்வெட்டுகளில்‌ ஒன்று. 


மூன்றாம்‌ விக்கிரம பாண்டியன்‌, யா.11 (க. பி. 7227) 


செய்தி: கோயிலில்‌ இரண்டு சந்தி விளக்கு எரிப்பதற்காக 


70 


ஸ்ரீவல்லபமங்கலத்து வட பிடாகை சுந்தரபாண்டி யநல்லூரில்‌ நிற்கும்‌ 
படையில்‌ பணியாற்றிய திருநெல்லி அரியாளன்‌ என்பவன்‌ 
பதின்மூன்று ஆடுகள்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமாரபன்மரான திரிபு,வனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்கிரம 
பாண்டிய தேவர்‌ 

கு யாண்டு 11வது கீழ்களக்கூற்றத்து ப்‌$ரஹ்‌(ம)தேஃயம்‌ ஸ்ரீவல்லப 
மங்கலத்துத்திரு I 

மேற்கோயில்‌ ஸ்ரீவல்லப விண்ணகராள்வார்க்கு நித்தஞ்‌ சந்தியாதீபம்‌ 
இரண்டுக்கு இவ்‌ 

வூர்‌ வடபிடாகை சுந்தரபாண்டியநல்லூர்‌ நிற்கும்‌ படையில்‌ திருநெல்லி 
அரியாளேன்‌ விட்ட ஆடு 

பதின்மூன்று இவ்வாடு பதிமூன்றுஞ்‌ சாவா மூவா பேராடாய்‌ சந்தியாதீபம்‌ 
இரண்டுஞ்‌ சந்திரா 

தித்தவற்‌ செல்வதாக. 


ஆவணம்‌ 75, 8004 


24. வெண்பாவூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 





இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌, 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ வேப்பந்தட்டை வட்டத்தில்‌ வெண்பாவூர்‌ 
அமைந்துள்ளது. வெள்ளாற்றின்‌ இளை நதியான கல்லாற்றின்‌ தென்கரையில்‌ 
உள்ள இவ்வூரில்‌ இ.மு.கஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வட இந்திய மகதப்‌ 
பேரரசுகள்‌ வெளியிட்ட வெள்ளி முத்திரைக்‌ காசுகள்‌ கிடைத்துள்ளன. 
இதனால்‌ இவ்வூர்‌ வணிக முக்கியத்துவம்‌ மிக்க இடங்களில்‌ ஒன்றாக 
இருந்தது என அறியலாம்‌. பிற்காலச்‌ சோழர்‌ காலத்திலும்‌ இவ்வூர்‌ ஒரு வணிக 
நகரமாக தொடர்நீது சிறப்புற்றிருந்தது. பதினெண்விஷயத்தார்‌, 
நானாதேசிகள்‌, மலைமண்டலத்து வணிகர்கள்‌ ஆகியோர்‌ இங்கு தங்கி 
வணிகம்‌ செய்துள்ளனர்‌. இவ்வூர்‌ வணிகர்களைப்‌ பாதுகாக்கும்‌ படைத்‌ 
தளமாக "சூரதளம்‌" எனும்‌ பெயருடன்‌ விளங்கியது. இங்குள்ள 
சொர்ணபூரீஸ்வரர்‌, வரதராஜப்பெருமாள்‌ என்னும்‌ இரண்டு கோயில்களும்‌ 
மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌ (1216-1257) கழ்‌ சிற்றரசராக இருந்து 
இப்பகுதியை ஆட்சி செய்த ஆறகளூர்‌ வாணகோவரையர்‌ வம்சத்து மன்னர்‌ 
செம்பை இராஜராஜ மகதனான வாணகோவரையன்‌ என்பவர்‌ காலத்தில்‌ 
இவை கட்டப்பட்டுள்ளன. இக்கோயில்களை இவர்‌ தனக்குமுன்‌ புகழுடன்‌ 
ஆட்சிசெய்த மகதேசன்‌ பொன்பரப்பின வாணகோவரையன்‌ (.பி.1178 
-7216), தாயிலும்‌ நல்லபெருமாளான குலோத்துங்க சோழ வாணகோ 
வரையன்‌ (1181-1220) ஆகியோரின்‌ பெயர்களில்‌ கட்டியுள்ளார்‌. இவ்வூரைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடும்‌ மூன்று கல்வெட்டுகள்‌ இவ்வூருக்கு அருகிலுள்ள 
இருமாந்துறைச்‌ சிவன்கோயிலிலிருந்து கிடைத்துள்ளன. 


24:1 

இடம்‌: சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌ முப்படைக்‌ 
குமுதம்‌. 

காலம்‌: மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌, யா.12, ( இ. பி. 1228). 

செய்தி; வாணகோவரையன்‌ என்ற சிற்றரசர்‌ பொன்பரப்பின ஈஸ்வரமுடைய 
நாயனார்க்‌ கோயில்‌ பூஜைக்கும்‌, இருப்பணிக்கும்‌ என நன்செய்‌ 
நிலம்‌ அரையும்‌, புன்செய்‌ நிலம்‌ 14 வேலியும்‌ இறையிலியாக 
வழங்கியமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராச[ரா]ஜ சோழ தேவற்க்கு 
யாண்டு பன்னிரண்டாவது வ[ஈ]ணவதரையன்‌ ஓலை வெம்‌ 
2. பார்‌ ஊரவரும்‌ தானத்தாரும்‌ கண்டு தங்கள்ளூர்‌ உடையார்‌ பொன்பரப்பின 
- ஈசுவரமுடைய நாயனார்க்கு பூசைக்கு திரு 


ஆவணம்‌ 75, 2004 71 


3 


4 


24:8 
இடம்‌ ச 
காலம்‌: 


செய்தி: 


ப்பணிக்கு இறையிலியாக இட்ட நன்செய்‌ நிலம்‌ அரையும்‌ புன்செய்‌ நிலம்‌ 
பதினாலு வேலியும்‌ இட்டேன்‌] வ[ஈ] ணகோவரை[ய] னேன்‌ இது திருமுக 


ப்படி 


கருவறை மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌. 
மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌, யா.4, (கி. பி.1230). 


மேற்படி கோயில்‌ நிவந்தங்களுக்கும்‌, திருப்பணிக்கும்‌ என 1 1/2 
நன்செய்‌ நிலமும்‌, 10 வேலி புன்செய்‌ நிலமும்‌ இறையிலியாக 
வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீரிஇராசராச சோழ தேவற்க்கி 
யாண்டு 14வது உடையார்‌ பொன்பரப்பின ஈசுவர 

முடைய நாயநார்‌ தேவதான நன்செ நிலத்தில்‌ பலபடி நிமந்தத்துக்கும்‌ 
திருப்பணிக்கும்‌ இறையிலியாக விட்ட நன்செய்‌ நில 

ம்‌ ஒன்றரையும்‌ புன்செய்‌ நிலம்‌ பத்து வேலியும்‌ திருமுகப்படி 

பின்பு 25வது காமைய சாகாணி சிங்கயனேன்‌ இறையிலியாக இட்ட புன்செ 
நிலம்‌ ஒரு வேலியும்‌ 


24:3 


இடம்‌ : அர்த்த மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌, யா.20, (க. பி.1236), 


செய்தி: இவ்வூரில்‌ மிளகு விற்பனை மற்றும்‌ தரகு ஆகியவற்றால்‌ வரும்‌ 


ஷி 
tx 


ட. ம. ஜூ இளா உபா 


ஆயத்தில்‌ இரண்டு பங்குத்‌ தொகையை பொன்பரப்பின 
ஈஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌, ஒரு பங்கை 
இவ்வூரில்‌ உள்ள தாயிலும்நல்ல விண்ணகர ஆழ்வார்‌ 
திருப்பணிக்கும்‌ தரும்படி அதிகாரியாக விளங்கிய யாதவராயன்‌ 
வெம்பார்‌ ஊர்ச்‌ சபையாருக்கும்‌ இவ்வூர்‌ நகரத்தார்களுக்கும்‌ 
உத்தரவிட்டுள்ளதைக்‌ கூறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இரா 
ச ராச தேவற்க்கு யாண்டு 20வது இயா 
தவராயன்‌ ஒலை வெம்பாரூரவரும்‌ நகரத்‌ 
தாரும்‌ கண்டு தங்களூர்‌ மிளகு தரகு ஆயம்‌ ௨௮ 
டயார்‌ பொன்பரப்பின ஈசுவரமுடைய னா 
யனார்‌ திருப்பணிக்‌ கிருகூறும்‌ தாயிலு நல்ல விண்‌ 
ணகர ஆழ்வார்‌ திருப்பணிக்‌ கொரு கூறும்‌ 
குடுத்தேன்‌ இப்படிக்கிவை யாதவராயந்‌ ௭ 
முத்து இவ்வோலை எழுத்து சோழ பாண்‌ 

0 டியவேளான்‌ 


ஆவணம்‌ 15, 2004 


௮474 
இடம்‌ : இராஜ கோபுர உட்புறம்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌. 
காலம்‌: இ.பி.15-16ஆம்‌ நூற்றாண்டு, 


செய்தி: வெண்ம்பார்‌ பொன்பரப்பின சுவாமி கோயில்‌ திருச்சுற்று 
மாளிம்மை (மாளிகை) ஸ்ரீ லட்சம ரெட்டியார்‌ என்பவர்‌ தருமமாகக்‌ 
கட்டியுள்ளார்‌. 


பிறை யொப்ப வருஷம்‌ தையி மாத 
ம்‌ நாள்‌ 5 வெண்ம்பார்‌ பொன்‌ 
பரப்பினாத சுவாமி திருசுத்து 
மாளிம்மை ஸ்ரீலஷ்ஷம ரட்டியார்‌ 
இட்ட தர்மம்‌ 


சாக வில 


24:5 
இடம்‌ : இராஜ கோபுர உட்புறம்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌. 


காலம்‌: 16-16ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி; பெண்ணை ஆறு பாய்கின்ற பகுதியில்‌ உள்ள ஏமப்பேர்‌ என்ற 
ஊரைச்‌ சேர்ந்த வினைதித்தா பிள்ளை என்பவர்‌ இக்கோயில்‌ 
உச்சிக்கால பூஜைக்‌ கட்டளைக்கு இவ்வூர்ப்‌ பெரிய ஏரிப்‌ பகுதியில்‌ 
500 குழி நஞ்சை நிலமும்‌, 200 குழி புஞ்சை நிலமும்‌, திருவிளக்கு 
கட்டளைக்கெல 300 குழி நஞ்சை நிலமும்‌, 200 குழி புஞ்சை நிலமும்‌ 
தானமாகக்‌ கொடுத்துள்ளமை. 


பெண்ணை சீர்மையில்‌ ஏமப்பேறு 

வினை தீத்தா பிள்ளை குமாரன்‌ வினை தீத்தா 
பிள்ளை உச்சிக்கால கட்டளைக்கு பெரி ஏரி பிற 
கரையில்‌ விட்ட நிலம்‌ நஞ்சை குருளு புஞ்சை 
விரை கு உள திருவிளக்கு உபையம்‌ நஞ்சை கு 300 
புஞ்சை விரை கு 200 இந்த தற்மம்‌ வருஷாந்‌ 
திரமாக சந்திர சூரியாள்‌ உள்ள வரை நடக்க 
கடவேராகவும்‌ இதுக்கு யா 

தாமொருவர்‌ அழிவு தேடினவன்‌ 

10 கெங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொண் 

11 ண பாவத்திலே போக கடவே னாகவும்‌ 


ம 3 ஐச & வெ 


24:6 


இடம்‌ : மகாமண்டப வடக்குச்‌ சுவரில்‌ பொருத்தப்பட்டுள்ள கல்‌. 


ஆவணம்‌ 15, 2004 73 


காலம்‌: தி.பி. 17-18 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: வெண்பாரில்‌ இருந்த ஞானியர்‌ என்பவரின்‌ மகன்‌ சொறிய 
முத்திரியன்‌ என்பவர்‌ பொன்பரப்பினாதற்கு திருமஞ்சனம்‌ செய்ய 
(அபிஷேகம்‌) கிணறு அமைத்துள்ளமை. 


1 சவுமிய வருஷம்‌ 5 சொறிய முத்திரியன்‌ 

2 சித்திரை மாதம்‌ 30 தேதி 6 பொன்பரப்பி னாதற்கு 

3 வெண்பாரி லிரு 7 திருமஞ்சனம்‌ யுண்டா 

4 ந்த ஞானியர்‌ மகன்‌ 8 க்கின பலன்‌ சதா சேருவை 
24:7 


இடம்‌ : மகாமண்டப நுழைவாயில்‌ சோபான நிலைப்படி. 
காலம்‌: மேலது. 


செய்தி: சில கொடையாளர்‌ பெயர்கள்‌. 


1 குப்ப 6 ய்யன்‌ முதலியார்‌ 
2 த்தா 7 சதா சேறுவை 
3 சதாசே 8 சின்னிய்ய 
4 ர்வை 9 முதலியார்‌ சதா 
5 சங்கர நாறன 10 சேறுவை 
24:8 
இடம்‌: வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ இடக்கும்‌ தனிக்‌ 


கற்பலகை. 


காலம்‌: இ.பி,12-13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: சித்திரமேழி வணிகக்குழு பற்றியது. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌ "தாயிலும்நல்ல பெருமாள்‌" என்ற பெயர்‌ இவ்வூர்ச்‌ 
சிவன்கோயிலில்‌ உள்ள மூன்றாம்‌ இராஜராஜனின்‌ 20-ஆம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டில்‌ "தாயிலும்‌ நல்ல விண்ணகர 
ஆழ்வார்‌" என்று குறிப்பிடுகிறது. 

1 ஸ்வஸ்திஸ்ரீ சித்தி 4 தாயிலு நல்லபெ 


2 ரமேழி மலை மண்டல 


2 ருமாள்‌. 
3 த்தேசி விண்ணகர்‌ 
24:9 
இடம்‌: திருமாந்துறை, கல்யாண ஜோதீஸ்வரர்‌ கோயில்‌ கோபுரம்‌ 


தெற்குச்சுவர்‌ பீடம்‌. ' 


காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (1178-1218), யா.20, (க. .பி.1198). 


74 ஆவணம்‌ 75, 2004 


செய்தி: இங்குள்ள உம்பர்‌ நாயகர்‌ கோயில்‌ பூஜைக்கும்‌, இருப்‌பணிக்கும்‌ என 
வெம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ கிடைக்கும்‌ தரகு வருமானத்‌ 
தொகையைக்‌ கொடுத்தது பற்றியது. இதிலிருந்து 
திருமாந்துறையிலும்‌ வெண்பாவூர்‌ வணிகர்கள்‌ வந்து வியாபாரம்‌ 
செய்துள்ளதை அறியலாம்‌. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவர்க்கு யாண்டு 
2 25 ஆவது உடையார்‌ உம்பர்‌ நாயகர்க்கு வெம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ தரகு பூசை 
3 க்குத்‌ திருப்பணிக்கும்‌ ஆகக்‌ குடுத்தோம்‌ 


24:10 
இடம்‌: மேலது, வடக்குச்சுவர்‌ பீடம்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா.28, (க. பி.1206). 


செய்தி: வெம்பாரிலிருந்த  பதினெண்விஷையத்து நாட்டு வாணிக 
நகரத்தார்கள்‌ தாங்கள்‌ வியாபாரம்‌ செய்யும்‌ பொருட்களுக்கு ஏற்ப 
அதில்‌ ஒரு தொகையை மகமை ஆக ஏற்படுத்தி இக்கோயிலுக்குக்‌ 
கொடுத்தமை. மேலும்‌ வெம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ இருக்கும்‌ 
சூரதளத்தார்‌ செய்யும்‌ காவல்‌ பணிக்காக வசூலிக்கப்படும்‌ 
வரித்தொகையையும்‌ இக்கோயிலுக்கு வழங்கியமை. 


துண்டுக்‌ கல்வெட்டு : 1 
1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கி 
யாண்டு 28ஆவது உடையார்‌ உம்பர்‌ நா 
2 யகர்‌ திருக்கோயில்‌ திருக்கற்றளியுந்‌ திருமேனிக்கு பரிகல பரிச்‌ 
சின்னங்களும்‌ மற்று எப்பேற்பட்ட 


துண்டுக்‌ கல்வெட்டு : 2 
1 எருத்துப்‌ பொதிக்கு ஒரு காசுந்‌ தலைச்‌ சுமைக்கு அரைக்காசும்‌ நாட்டில்‌ 
வாணிகர்‌ அழிபிழைக்கு நாம்‌ பட்டணப்‌ பகுதி வைச்சுக்‌ குடுத்தபடி 


துண்டுக்‌ கல்வெட்டு : 3 
1 யத்து வாணிகர்‌ தன்மமாதலால்‌ நாம்‌ நாயநாற்‌ பூசை திருப்பணிக்கும்‌ - 
2 டு திருப்பணிக்கு இடக்கடவோம்‌ பதினெண்‌ விஷையத்து நாட்டு வாணிக 
நகரத்தோம்‌ - 
3 விஷையத்து நாட்டு வாணிக நகரத்தோம்‌ வெம்பார்‌ வணிகர்‌ தெருவில்‌ 
சூரதளத்தார்‌ பேறுள்ளது சீபண்டாரம்‌ . . . நாங்கள்‌ மற்று எற்‌... 


ஆவணம்‌ 15, 2004 75 





25. மருங்கூர்‌ கல்வெட்டுகள்‌ 


சி. லெட்சுமணன்‌, சிங்கம்புணரி, 


25:1 

இடம்‌: திருச்சி மாவட்டம்‌, துவரங்குறிச்சிக்கு மேற்கே, நத்தம்‌ செல்லும்‌ 
வழியில்‌ 3 கிமீ தூரத்தில்‌ பழையபாளையம்‌, வடக்குப்பட்டிக்கு 
நடுவில்‌ சிதைவுற்ற நிலையிலுள்ள கோவிலின்‌ நுழைவாயில்‌ 
குமுதப்படை. 


காலம்‌: சோணாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டியன்‌, யா. 17, (இ. பி. 1233-34) 
| o 


செய்தி: கோயிலுக்குக்‌ கொடை வழங்கியமை. 


1 ஸ்வஸதி ஸ்ரீ கோமாரபன்மரான சக்ரவர்த்திகள்‌ சோணாடு கொண்டு 
முடிகொண்ட சோழபுரத்து . . . அருளிய சுந்தபாண்டிய தேவற்கு யாண்டு 
.17ஆவது எதிர்‌ எண்பத்தேழாம்‌ நாள்‌ மருங்கூர்‌ நாட்டு மருங்கூரா[ன] 
செயங்கொ 

2 ண்ட சோழபுரத்து உடையார்‌ அகத்தீஸ்வரமுடைய நாயனார்க்கு 
கருமாணிக்க . . . தேவந்‌ . . . பேரேரியில்‌ திருநாகச்சன்‌ தேவன்‌ 
உள்ளிட்டார்‌ நாயநானார்க்கு விலையாலும்‌ தாநத்தாலும்‌ குடுத்த நிலம்‌ ஒரு 
மா முந்திரிகையும்‌ . . 

3 நிலத்துக்கு . . . கருமாணிக்கப்பட்டந்‌ மேலெ ஆண்டார்‌ . . . தொகையில்‌ 
கடமை . . . முள்ளது கொண்டு சொக்க நாயனார்‌ திருமேனிக்கு ... 

4 .. . நாள்‌ முதல்‌ நித்தம்‌ உதம்மாக நாள்‌ ஒன்றுக்கு நானாழி அரிசி அமுதுபடி 
செய்யக்கடவதாகவும்‌ நாயனார்‌ நடையிட்டி நடபடிகள்‌ வெட்டிக்‌ 
கொண்டமைக்கு இது பன்மாகே. 


25:2 


இடம்‌ : மேற்படி கோயிலின்‌ வடக்குச்சுவர்‌. 


காலம்‌: எம்மண்டலமும்‌ கொண்டருளிய குலசேகரபாண்டியன்‌, யா. 39, 


(க. பி.1305) 


செய்தி: கோயிலுக்கு வழங்கிய திருநாமத்துக்காணி (நிலக்கொடை) 
பற்றியது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ 


2 கோமாறபன்மனான திரிபுவ 


46 ஆவணம்‌ 15, 2004 


25:3 


இடம்‌ ச 


காலம்‌: 


செய்தி: 


1 
2 


ந சக்ரவர்த்திகள்‌ எம்‌ 

மண்டலமும்‌ கொ 

ண்டருளிய கொலசேகர தேவ 

ற்கு யாண்டு 39 - மீன 

நாயற்று அமரபக்ஷத்து . . 

வியாழக்‌ கிழமையும்‌ பெற்ற பூசத்‌ 

து நாள்‌ மருங்கூர்‌ நாட்டு ஊர்‌ மன்னு 

குறிச்சி உடையார்‌ திருவகத்தீசுவரமுடையந 
£ஈயனர்‌ கோயிற்‌ ஸ்ரீ ருத்ரமாஹேச்வர தேவகன்மி 


. பிரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்த பரிசாவது இந்நாயனார்‌ திருநாமத்துக்காணி பாதிரிக்குள 
த்து வடகடையடுத்து அமரகள்‌ சுந்தரநேரிக்கு பெருனான்‌ 
கெல்லையாவது கீழ்பார்க்‌ கெல்லை செய்யக 
ங்கன்‌ குளத்துக்கு வடகடையில்‌ நிற்கிற திருச்சூழைக்‌ கல்லுக்கு 
மேற்கும்‌ தென்பாற்கெல்லை பாதரிவயலில்‌ வட வயலில்‌ நிற்கி 
ற திருச்சூழைக்‌ கல்லுக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை புளியம்‌ பூ 
ல மலை. . . துக்கு கிழக்கும்‌ வடபாற்‌ கெல்லை , 
த்து நீர்‌ கோன்‌ உவகைக்குத்‌ தெற்கும்‌ ஆக இனைந்த பெருநான்கெல்‌ 
லைக்குட்‌ பட்ட குளமும்‌ வயலும்‌ உடை குளப்‌ படுமரக்‌ காடாக கி 
டக்கையில்‌ குளம்‌ உடைப்பும்‌ அடைத்துக்‌ காடும்‌ வெட்டி வய 
லும்‌ திருத்தி பயிற்‌ செய்வாராகவும்‌ பயிரை செய்யுமிடத்து தவ 
ணை முதலாக ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஒடுக்கி பணம்‌ 20 குளத்தில்‌ இட்டு 
க்‌ குழிவெட்டி . . . ள்ளது காட்டும்‌ பணம்‌ 3ம்‌ 
ஆக பணம்‌ . . . இ. ப்பணம்‌ . . ரும்‌ இவர்கப்படியே ... ருத்து இவாண்டு 
முதல்‌ ... இக்கல்‌ 
காண்டு பயிற்செய்து ஸ்ரீ பண்டாரத்தார்க்குடன்‌ கண்காணித்து முக 
வா . . . னாயநார்‌ கும்‌ மேல்‌ வாரமாக்‌ கடவோம்‌ 


மேற்படி கோயிலின்‌ நுழைவுவாயிலின்‌ தென்புறச்சுவர்‌. 

நாயக்கர்‌ காலம்‌. 

கோயில்‌ பணியாளருக்கு மருங்கூர்‌ நாட்டு முடனூரையும்‌ அதன்‌ 
குளம்‌ மற்றும்‌ சிலவரி வருவாயையும்‌ அனுபவிக்க வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்ட லேசுவர விபாகன பாஷைக்குத்‌ தப்புவரான .. . 
ண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ . .. 


ஆவணம்‌ 15, 2004 77 


78 


10 
11 
12 
13 
14 


தாவுக்களில்‌ கம்பய நாயக்க உடையார்‌ . . . சாதிகாரம்‌ பண்ணி 
அருளாநின்ற சகா ப்தம்‌ . . . 

. .. செல்லா நின்ற . . . வருஷம்‌ . . . பக்ஷத்து துளாராசியும்‌ திங்கட்‌ 
ழமையும்‌ பெற்ற தருண . . . நாள்‌ உடையார்‌ காரி 

யத்துக்கு கட . வா . . திரு மலைநாட்டு திருக்கொடுங்குன்ற 


ஈஸ்வரமுடையார்‌ திருக்கொடுங்குன்ற முடைய 

நாயனார்‌ கோயிலி ஸ்ரீ காரியம்‌ செய்வார்‌ நல்லமங்கைபாகர்‌ குன்ற 
நம்பியாருக்கு தண்டிறையில்‌ மானிபமா 

கக்‌ குடுத்த மருங்கூர்‌ நாட்டு முடனூரும்‌ முடனூர்‌ குளமும்‌ இவ்வூர்‌ 
நான்கெல்லைக்குட்பட்ட நத்தமும்‌ நன்‌ 

செய்‌ புஞ்செயு பாசிப்பாட்டமும்‌ கடமைகாணி . . . பல உபாக்கங்களும்‌ 
அனுபவித்துப்‌ போதக்‌ கடவார்‌ 

... காணி. .. நாயினார்‌ திருஅகத்தீசுவரமுடைய . .. 

. .. மரக்கால்‌ மரக்கால்‌ பதக்‌ . . . தண்டறையிலிமா . . . வரையும்‌ 
சறுவமானியமாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்வ . . 
இத்தன்மத்துக்கு அத்தமஞ்‌ சொன்னவர்கள்‌ கெங்கை 

கரையில்‌ . . . புகக்‌ கடவார்கள்‌ இப்படிக்கு காங்கைய நாட்டு கரணபுரத்து 
நாதர்கையெழுத்து இப்படிக்கு காணிக்கும்‌ திருமலைநாதனெழுத்து . . . லஸ்ரீ 
ருத்ரமாஹேசுவரரும்மருங்கூர்‌ நாட்டாரும்‌ இவ... 


ஆவணம்‌ 15, 2004 





26:1 


இடம்‌ : 


26. அயன்பேரையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 


இல. தியாகராசன்‌, அரியலூர்‌. 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, வேப்பந்தட்டை வட்டம்‌ அயன்பேரையூர்‌ 
என்னும்‌ சிற்றூரில்‌ உள்ள சிவன்‌ (முக்குட்டீஸ்வரர்‌) கோயிலின்‌ 
கருவறைத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா.25, (க. பி.1241). 


செய்தி: வெள்ளாறு, கல்லாறு, உப்பாறு ஆகிய மூன்று ஆறுகளும்‌ ஒன்று 


௦ 4 ஐ அ ௭௬௯0௨ %*- 


சேரும்‌ இடத்தில்‌ இவ்வூரும்‌ கோயிலும்‌ அமைநீதுள்ளதால்‌ 
கோயிலுக்கு அக்காலத்தில்‌ திருமுக்கூடலுடைய நாயனார்‌ கோயில்‌ 
என்ற பெயர்‌ வழங்கியது. செம்பை இராஜராஜ தேவனான 
வாணகோவரையன்‌ (க. பி. 1226-1224) பேரவூர்‌ திருமுக்கூடலுடைய 
நாயனார்‌ கோயிலுக்கு நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களை தேவதான 
இறையிலியாக வழங்கியுள்ளார்‌. அவர்‌ வழங்கியபடியே அதை 
போசள மன்னரின்‌ தளபதி மகாபிரதானி குமர தேவண்ண 
தண்டநாயக்கர்‌ என்பவரும்‌ கொடுத்துள்ளார்‌ என்று இக்கல்வெட்டு 
கூறுகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
இராஜராஜ தேவற்கு யாண்டு 25வது ள நூ 

று அபர பக்ஷத்துப்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்ற திருவே 
ாணத்து நாள்‌ ஸ்வஸ்திஸ்ரீமநு மஹாப்ரதானி 
குமரதேவண்ண தண்ட நாயக்கநேன்‌ வ 

ன்னாட்டு பேரவூருடையார்‌ திருமுக்கூடலு 

டைய நாயனார்‌ தேவதாநம்‌ நன்சை புன்‌ 

சை [செம்பை இராஜராஜ தேவனான] வாண கோவரையன்‌ 
. .. விட்டப 

டியே 25ஆவது ஆனிமாதம்‌ முதல்‌ சந்‌ 
திராதித்தவரையும்‌ செல்லக்‌ கடவிதாக 
இறைஇலியாக விட்டோம்‌ இந்தச்‌ சிவகா 

ரியத்துக்கு விக்நம்‌ நிநைத்தாருண்டாகி 

ல்‌ சிவத்து ரோகியும்‌ நாட்டுத்துரோகியு 

மாய்‌ என்‌ குதிரைக்குப்‌ புல்லிடும்‌ பறைய 

னுக்குத்‌ தன்‌ மினாட்டியை குடுப்பான்‌ 

இப்படிக்கு . . 

தேவதானம்‌ கல்வட்டிக்‌ குடுத்தே 

ன்‌ குமார தேவண்ண தெண்டநாயக்‌ 


ஆவணம்‌ 15, 2004 79 


20 
21 
22 
23 


26:2 


இடம்‌ ட்‌ 


காலம்‌: 


செய்தி 


5 மூ.ஞ”ூு-௮4 இள உ WN 


௦ 
11 


13 
14 
15 
16 
17 
16 


20:23 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி: 


80 


க நேன்‌ உ இது ஸ்ரீமாஹேஸ்வர ரக்க்ஷை உ 
சிவ மஸ்து உ அறஞ்‌ செய்தான்‌ செய்தா 

ன்‌ அறங்காத்தான்‌ பாதடி திறம்பாம 

ல்‌ சென்னிமேல்‌ வைத்து உ ஸிவமஸ்து உ 


மேலது, மகா மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா.30, (க. பி.1246). 


: வாணகோவரையன்‌ உகணூர்க்‌ கூற்றத்தைச்‌ சேர்ந்த கீரைனூர்‌ 
(இன்றைய இரனூர்‌) என்ற கிராமத்தை இறையிலியாகத்‌ 
திருமுக்கூடலுடைய நாயனார்க்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்துள்ளமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜ தேவற்கு யா 
30 ஆவது வடகரை கரிகால கன்ன வள நாட்டு வன்‌ 

னாட்டுப்‌ பேரவூரூடைய னாயநார்‌ திருமுக்கூடலுடைய னா 
யநார்க்கு துலா நாயற்று பூர்வ பக்ஷத்து நாயற்றுக்‌ கி 

ழமையும்‌ ஸப்தமியும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ செம்பை இ 

ராரா தேவனான வாணகோவரையநேன்‌ உகளூ 

கூற்றத்துக்‌ கீரைநூர்‌ தேவதான இறைஇலியாகக்‌ 

கீழ்‌ வாரக்‌ காசுட்பட ஸர்வ்வ சிற்றாயங்களும்‌ மிழந்து இன்னாய 
நாற்குச்‌ சந்திராதித்தவரையுஞ்‌ செல்லக்‌ கடவதாக உதக 

ம்‌ பண்ணிக்‌ கீரைநூர்‌ நான்கெல்லையுமுட்பட ஊரடங்கலு 

ம்‌ தேவதான இறை இலியாகக்‌ குடுத்தோம்‌ உ பேரவூரிலும்‌ 
இன்னாயநாற்கு முன்பிலாண்டுகள்‌ தேவதானங்களு இறை இலியா 
வருகிறபடியே நன்செய்‌ புன்செய்‌ உட்பட நிலங்களும்‌ கீழ்‌ 

வாரக்‌ காசுட்பட்ட ஸர்வ சிற்றாயங்களும்‌ இழந்து நாம்‌ இ 

ந்த உள்ளுற்‌ தேவதானங்களும்‌ இறைஇலியாகக்‌ குடுத்தோ 

ம்‌ இப்படி இத்தேவதானங்கள்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தே 

ன்‌ செம்பை இராரா தேவநான வாணகோவரைய டே 

நன்‌ உ ஸிவமஸ்து இது பன்மா ஹேஸ்வர ரக்ஷை உ ஸிவமஸ்து 


மேலது. 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா.30, (இ..பி.1246). 


போசளர்‌ தளபதி மகாப்பிரதானி இரதீப பதுமாத்தி அக்கன்‌ 
கீரைனூரை இறையிலியாக மேற்படி கோயிலுக்கு வழங்கியுள்ளான்‌. 
இக்கல்வெட்டிலிருந்து வாணர்குல சிற்றரசரும்‌ போசளரும்‌ 
இணைந்து இப்பகுதியை மூன்றாம்‌ இராஜராஜ சோழன்‌ காலத்தில்‌ 
ஆட்சி செய்துள்ளனர்‌ என அறியமுடிறைது. 


ஆவணம்‌ 75, 2004 


மவ WAN 


= ஸம்‌ பம்‌ டம்‌ பம்‌ பம்‌ டம்‌ 
ம. யாக ப்ர ல்‌ 


[த்‌ ணத க 
ழ்‌ ஜழேஃி 


ல 
Oo 


26:4 


இடம்‌ : 
காலம்‌: 


செய்தி: 


NO 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராச 

ராச தேவற்கு யாண்டு 30 தாவது கரிகாலகன்ன 

வளநாட்டு வன்னாட்டுப்‌ பேரவூருடையார்‌ திரு முக்கூ 

டலுடைய நாயநாற்க்கு துலா நாயற்று அபர பக்ஷத்‌ 

துத்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பஞ்சமியும்‌ பெற்ற மிருக சீரி 

ஷத்து நாள்‌ ஸ்வஸ்திஸ்ரீ மநு மஹாப்ரதாநி இரதீப பது 

மாத்தி அக்கநேன்‌ உகளூர்‌ கூற்றத்துக்‌ கீரைநூர்‌ இன்னாய 

னாற்க்குத்‌ தேவதாந இறையிலியாகக்‌ கீழ்‌ வாரக்‌ காசுள்பட்ட 
ஸர்வ்வ சிற்றாயங்களும்‌ இழந்து உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோ 

ம்‌ இந்தக்‌ கீரைநூர்‌ தேவதாந இறைஇலியாக ஊரடங்கலும்‌ விட்ட 
படிக்குத்‌ திருமுக்கூடலுடைய நாயனார்‌ தேவாலயத்தே சந்திராதித்த 
வரையும்‌ செல்லக்‌ கடவதாக கல்வெட்டிக்‌ குடுத்தேன்‌ (இரதீப பது 
மாத்தி அக்க) நேன்‌ இந்தத்‌ தேவதாநத்துக்கு யாதாமொருவர்‌ அகிதம்‌ நினை 
த்தாருண்டாகில்‌ இராசத்‌ துரோகி நாட்டுத்‌ துரோகி சிவத்துரோகிகளு 
மாய்த்‌ தன்னுடைய தாய்க்கு தாநே அகமுடையாநுமாய்க்‌ கெங்கை 
கரையில்க்‌ கோடிகுரால்பசுவைக்‌ கொன்றான்‌ பாவமுங்‌ கெ 

ஈண்டு இருபதெட்டுக்‌ கோடி னரகத்திலே சந்திராதித்தருள்ளவரை 
யும்‌ புழுவாய்‌ செனித்து ஆதியோரமென்கிற னரகத்திலே கீட்பட்ட 
ஈன்‌ உ பண்டே அறஞ்‌ செய்தான்‌ செய்தான்‌ அறங்காத்தான்‌ பாத திற 
ம்பாமல்ச்‌ சென்றி மேல்‌ வைத்து உ ஸிவமஸ்து ௨ இது பன்மாஹேஸ்வர 
ரக்ஷை 


மகா மண்டபக்‌ கிழக்கு, வடக்குச்‌ சுவர்‌ குமுதப்‌ படை. 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா.36, (கி. பி. 1252). 


பேரவூர்‌ ஊரவர்‌ கோயிலுக்கு அமுது படைக்கவும்‌ ஒரு நொந்தா 
விளக்கு ஏற்றவும்‌ இறையிலியாக நிலம்‌ கொடுக்கப்பட்டது. 
அதேபோல அரசன்‌ தென்னவராயர்‌, வங்காரமுத்தரையரின்‌ மகன்‌ 
கொல்லத்தரையர்‌ ஆகிய இருவரும்‌ சேர்ந்து நான்கு நந்தா 
விளக்குகள்‌ எரிக்க இறையிலியாக நிலம்‌ வழங்கினர்‌. அந்‌ 
நிலங்களை இக்கோயில்‌ முப்பதுவட்டத்துக்‌ காணி உடைய சிவப்‌ 
பிராமணர்கள்‌ பெற்றுக்கொண்டு விளக்கு எரிக்கவும்‌ நாள்தோறும்‌ 
திருவமுது படைக்கவும்‌ ஒப்புக்கொண்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ பேரவூருடையார்‌ திருமுக்கூடலுடைய நாயநார்‌ கோ 

யில்‌ முப்பது வட்டங்காணி உடைய சிவப்பிராமணர்‌ முன்னாளி 

ல்‌ பேரவூரவர்‌ பக்கல்‌ கொண்ட உபயம்‌ இன்‌ னாயனாற்கு அமுதுபடிக்கு 
நெல்லுக்‌ குறு 


ஆவணம்‌ 15, 2004 81 


[4 


9 
10 
il 


26:5 


இடம்‌ : 


காலம்‌: 


ணியும்‌ திரிநுந்தா விளக்கு ஒன்றும்‌ அரசன்‌ தென்னவராயரும்‌ வங்கார 
முத்த 

ரையர்‌ மகநார்‌ கொல்லத்தரையரும்‌ இன்னாயநார்‌ தேவதான இறைஜிலி யி 
னுக்கு இவர்கள்‌ விட்ட நிலம்‌ உபயமாகக்‌ கொண்டு எரிக்கும்‌ திரிநுந்தா 
விளக்கு நாலு ஆக விள 

இராஜராஜ தேவற்கு யாண்டு 36 றாவது வரையும்‌ இந்த ஐஞ்சு திரிநுந்தா 
விளக்‌ 

கும்‌ எரித்து நெல்லுக்‌ குறுணிக்கு அரிசி முன்னாழி உரியும்‌ இந்த 
சிவப்பிராமணர்‌ 9 

சலுத்திப்‌ போதுகிறபடியைச்‌ சந்திராதித்த வரையும்‌ செல்வதாக மகர நாயற்‌ 
று பூர்வ்வ பக்ஷத்து தெசமியும்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்ற புணர்‌ பூசத்து நா 
ள்‌ கல்வெட்டிவித்தோம்‌ நிலங்கலந்த ஸ்ரீ ருத்ர ஸ்ரீமாஹேஸ்வரரோம்‌ 
ஸிவமஸ்து//- 


மகா மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌, க. பி. 1216-1257. 


செய்தி: இக்கல்வெட்டு எழுதப்பெற்றுள்ள சுவரில்‌ கல்வெட்டின்‌ கழ்‌ 


ஒயமு ௯ ெ0 


26:6 


இடம்‌ ; 


காலம்‌; 


செய்தி; 


82 


விநாயகர்‌, முருகன்‌, நடராஜர்‌ ஆகிய சிற்பங்கள்‌ செதுக்கப்‌ 
பெற்றுள்ளன. அவற்றை அரசன்‌ தென்னவராயன்‌ என்பவருக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்று அற்புதக்கூத்தன்‌ என்பவர்‌ 
எழுந்தருளிவித்ததாக இக்கல்வெட்டு கூறுகிறது. அத்துடன்‌ 
இக்கோயில்‌ திருவாசலில்‌ பெரியதேவர்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) 
சிற்பமும்‌ எழுந்தருளிவிக்கப்பட்டதாக இக்கல்வெட்டால்‌ அறிய 
முடிறெது. 


அரசந்‌ தெந்நவராயந்‌ 

நுக்கு நன்றாக இப்பிள்ளை 
கள்‌ மூவரையும்‌ எழுந்த 
ருளிவித்தார்‌ அற்புதக்‌ கூத்‌ 
தந்‌ பலவிலைக்கறி உ திருவ 
ாசலில்‌ பெரிய தேவரும்‌. 


மகா மண்டப தென்புறச்‌ சுவர்‌ நுழைவாயில்‌ இடதுபுறம்‌. 
ஐந்தாம்‌ மாறவர்மன்‌ விக்ரமபாண்டியன்‌, யா.4, (க. பி.1327). 


அரசன்‌ பெயரில்‌ இராசாக்கள்நாயன்‌ சந்தி என்னும்‌ கட்டளையை 
நிறுவி பூஜை நடத்தவும்‌ ஆடி மாதத்தில்‌ இவர்‌ பிறந்த நட்சத்திரமான 
அத்தத்தில்‌ இராசாக்கள்நாயன்‌ திருநாள்‌ என்னும்‌ திருவிழா 


ஆவணம்‌ 15, 2004 


10 
26:7 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி 


A 
2 
3 


ஆவணம்‌ 15, 2004 


நடத்தவும்‌ அன்றைய நாள்‌ இறைவன்‌ தீர்த்தவாரி எழுந்தருளவும்‌ 
ஆகும்‌ செலவுகளுக்கென இரனூர்‌ என்ற ஊரை தேவதான 
இறையிலியாக வழங்கியுள்ளமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்தி கோநேரின்மை கொண்டான்‌ விக்ரம 
பாண்டிய தேவற்கு யாண்டு 4 

வது வடகரை கரிகால கன்னவளனாட்டு வன்னாட்டுப்‌ பேரவூர்‌ உடையார்‌ 
திருமுக்கூடலுடையனாயனார்‌ கோயில்‌ தானத்தா 

ற்கும்‌ வெம்பார்‌ நாட்டு கீழ்கூற்று நாட்டவற்கும்‌ மிதுந நாயற்று 
பூர்வபக்ஷத்து வியாழக்கிழமையும்‌ பெளர்ண்ணயும்‌ பெற்ற மூ 

லத்து நாள்‌ உகளூர்‌ கூற்றத்து கீரனூர்‌ யின்னாயனார்‌ கோயில்‌ முன்னாள்‌ 
கல்வெட்டினபடியே நாமும்‌ தேவதான இறை 

யிலியாக ஸர்வ்வ சிற்றாயங்களும்‌ யிழந்து தேவதான இறையிலியாக 
தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாக 

கொண்டு அனுபவித்து திருக்கற்றளியிலே கல்லும்‌ வெட்டிவித்து இவ்வூர்‌ 


ம 

தல்‌ கொண்டு இன்னாயனாற்கு பூசையும்‌ திருப்பணியும்‌ நடத்தி இராசாக்க 
னாயன்‌ சந்தியும்‌ அமுது செய்தருள ப 

ண்ணி இராசாக்கள்‌ னாயன்‌ திருநாளும்‌ ஆடி மாஸத்து நம்‌ ஆட்டை பிறந்த 
நாள்‌ அத்தத்திலே தீர்த்தம்‌ ப்ரஸாதித்த 

ருளும்படி எழுந்தருளப்‌ பண்ணுக இப்படிக்கு இவை இரவிகுலமாணிக்க 
நல்லூர்‌ உடையான்‌ பழந்தீபராயன்‌ ௭ 

முத்து உ 


மேற்படி ஊரின்‌ வடக்குத்‌ தெருவில்‌ நடப்பட்டுள்ள கல்‌ 
தி.பி. 13- 14ஆம்‌ நூற்றாண்டு. 


: ஆறகஷூர்‌ அருகே உள்ள சிற்றேரி என்ற ஊர்‌ (இன்றைய சித்தேரி) 
அக்காலத்தில்‌ அகரம்‌ இராசநாராயணச்சதுர்வேதிமங்கலம்‌ என 
அழைக்கப்பட்டது. அவ்வூரில்‌ இராசநாராயண ஈஸ்வரம்‌, 
இராசநாராயண விண்ணகர எம்பெருமாள்‌ என்னும்‌ சிவன்‌, விஷ்ணு 
கோயில்கள்‌ உள்ளன. இக்கோயில்களில்‌ உள்ள கடவுள்களுக்குத்‌ 
திருவமுது படைக்க, சாத்துப்படி செய்ய, திருப்பணி நடத்த என 
அனைத்துச்‌ செலவுகளுக்குமாக வெம்பார்நாட்டுக்‌ £8ழ்க்கூற்றில்‌ 
இருக்கும்‌ பேரவூர்‌, களத்தூர்‌ (இன்றைய வி.களத்தூர்‌) ஆகிய ஊர்கள்‌ 
இறையிலியாக வழங்கப்பட்டமை. 

ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்தி கோநேரின்மை கொண்‌ 

டான்‌ ஆறகளூர்‌ சிற்றேரி அகரம்‌ இராசநாரா 


யண சதுர்வேதி மங்கலத்து உடையார்‌ இராசநாரா 


83 


84 


யண ஈஸ்வரம்முடையார்‌ கோயில்‌ தானத்தாற்கு 
இந்நாயனாற்கு அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட 
வேண்டுவனதுக்கு வெம்பார்‌ நாட்டு கீழ்கூற்றில்‌ பேரவூரும்‌ 
களத்தூர்‌ யிந்நான்கெல்லைக்குள்பட்ட 
நிலங்களும்‌ ந த்தமும்‌ உட்பட மூன்றாவது 

வரையும்‌ இறையிலியாக நடக்கும்படி 

தானத்தாற்கு . .. 

லும்‌ இந்நிலத்தால்‌ வ(ந்த கீழ்வாரக்‌ காசு) 

உட்பட்ட அனைத்தாயமும்‌ 

... .தட்டாரப்‌ பாட்டம்‌ மற்றும்‌ . . . 

நாலாவது மார்கழி மாதம்‌ முதல்‌ இராச 

நாராயண விண்ணகர எம்பெருமாளுக்கு திருவ 
ஈராதனத்துக்கும்‌ திருப்பணிக்கும்‌ ஒன்று பாதியால்‌ வந்த 
முதல்‌ நீக்கி நின்ற ஒன்று பாதியால்‌ வந்த முதல்‌ 
இராஜநாராயண ஈஸ்வரமுடையார்‌ 

க்கு சந்திராதித்தவற்‌ செல்ல (இறையிலியாக) 

தந்தோம்‌ 


ஆவணம்‌ 15, 2004 


27. வீர ராசேந்திரன்‌ காலக்‌ கல்வெட்டு 


ச. இரவி, கோவை. 


இடம்‌: ஈரோடு மாவட்டம்‌, விஜயமங்கலம்‌ சந்திரபிரபாதீர்த்தங்கரர்‌ 
கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ வடக்கு வாயிலிலுள்ள நிலைக்காலில்‌ 
உள்ள கல்வெட்டு. 


காலம்‌: கொங்குச்‌ சோழன்‌ வீர ராசேந்திரன்‌ யா.46, சகம்‌ 1179, (௧.பி.1257) 


செய்தி: குறுப்புநாட்டுப்‌ பகுதியாகிய விஜயமங்கலத்தில்‌ படைத்தலை 
வேளாளர்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்த திருவானைக்கா உடையான்‌ 
சொக்கான்‌ என்பவன்‌ கோயில்‌ நிலைக்காலைச்‌ செய்து 
கொடுத்தமை. 


ண்டு நாற்‌ [பத்‌] 
தாறாவது [சக] 
ரை யாண்‌ [டூ] 
ஆயிரத்‌ 0 [த] 
£ரு னூற்‌ றெ [மு] 
பத்‌ தொன்‌ [ப] 
தில்‌ குறுப்‌ [பு] 
நாட்டு வில [ச] 
9 யன்‌ மங்க [ல] 
10 த்து வெள்ள [£] 
11 என்‌ படை [த்‌] 
12 தலை களி [ல்‌] 
13 திரு வாணை [க்‌] 
14 காவுடைய ரா] 
15 ந்‌ சொக்க [நே] 
15 ந்‌ திருந்நிலை [க] 
17 கால்‌ செய்‌ [வி] 
18 த்தேந்‌ 


மூ] ரெ வயம்‌ = 


ஆவணம்‌ 15, 2004 85 





29. ஒமுகமங்கலம்‌ கல்வெட்டுகள்‌ 


சி. லெட்சுமணன்‌, சிங்கம்புணரி. 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


29:1 
இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, ஒழுகமங்கலம்‌ 
ஈசுவரன்‌ கோவில்‌ கருவறை வடபுறத்து வெளிச்சுவரிலுள்ளது. 


காலம்‌: இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தெந்நவன்‌ மங்கலத்து சோழ நாராயண மங்கலாதராய உத்தமவாசக 
தட்டானுக்கு ஒழுமங்கலத்து வயலில்‌ குளப்பட்டியாக ஊரார்‌ நிலம்‌ 
விட்டதைத்‌ தெரிவிக்கிறது. 


1 , குலைசேகர தேவற்கு யாண்டு 13 

2 ஆவது எதிர்‌ 14வது ஒழுமங்‌ 

3 கலத்து குளத்து சிறுமடையில்‌ 

4  வயக்கலும்‌ தெக்கில்‌ தடி இரண்‌ 

5 டும்‌ குழி ஆறும்‌ தெ. நெவன்‌ மங்கலத்தான்‌ 
6 ..னுசோழ நாராயண மங்கலாதராய . . 

7 அவை உத்தம வாசக தட்டானுக்கு நா 

8 ங்களிவனுக்கு ம. கதடி லும்‌ 

9 குளபட்டியாக . . . வும்‌ அந்த 

10 ராயம்‌ .. டித்து குளத்து 

11 . .ல்ல . . வும்‌ இப்படிக்கு . மத 

12 ...ங்கு. . டுத்தோம்‌ வூரா 

13 ய்‌ இயி. . ரோம்‌ . உத்தம வாசக 

14 தட்டா. . புர. வால்வதந்த 

15 , . கட. . . வும்‌ இப்படி சமதிது. . . 

16 . . வெட்டி குடுத்தோம்‌ வூரா சைந்த வரோம்‌ உதம்ம வாசக தட்டா 
17 னுக்கு இவத...சொ.னுக்குசோலை... 


29:2 
இடம்‌ : மேலது, கோயிலின்‌ அர்த்தமண்ட பத்தின்‌ தெற்கு வெளிப்புறச்சுவர்‌. 


காலம்‌: இ.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கேரளசிங்க வளநாட்டு மட்டியூர்‌ சோழமூவேந்தவேளார்‌ கோவில்‌ 
அழுதுபடிக்கு ஆடுவிட்டமை. கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


ஆவணம்‌ 15, 2004 87 


4 4 இள WN 


29253 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி: 


OWN 


ுு 0) 


10 


ப ள்‌ 


29:4 


இடம்‌ : 


காலம்‌: 


88 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கர வத்திக . . 

. .. [குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்‌ ...த 
[கேரளசிங்‌]கவளநாட்டு மட்டியூர்‌ .. 

. .. வாடுவிட்ட சோழ மூவேந்தவேளார்‌ 

. ஏ புரவரி ஈஸ்வர முடையார்‌ கோயிலில்‌ ப தய னத்‌ உப 
. [நிர்மந்தம்‌ அமுதுபடிக்கு வபவந்ம'. . . ஈசனும்‌ 
மங்கலாய ராயன்‌ பக்கலும்‌ னாயன்‌ ம... 
மங்கலாயராயன்‌ பக்கலும்‌ . . . 

. . . க்காண நாழி மூன்று மா முக்காணியு . . . 

. . ழமு[வே]ந்த வேளானேன்‌ 


மேலது, கோயிலின்‌ அர்த்த மண்டபத்து தெற்கு வெளிப்புறச்‌ சுவரில்‌ 
சோபான மண்டபத்திற்கு மேற்கு. 


கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 


கேரனசிங்க வளநாட்டைச்‌ சேர்ந்த பாலையூருடையான்‌ கோயிலுக்கு 
ஆடு, நிலம்‌ விட்டமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம பாண்டிய தேவ . . 

யாண்டு 1 ஆவதிந்‌ எதிராமாண்டு கேரளசிங்க வ... 

- பெரி . . பாலைவூருடையாந்‌ தேவந்‌ ம... 

. . டைய நாயனார்‌ கோயிலிலே 

தக வயல்‌ நாச்சியாருக்குந்‌ திருவமுதுபடிக்கு ஒழு[க]மங்கலத்து 
ரகு... 

முத . . தேவகந்மிகளு[ம்‌] ஸிமாஹேச்வரமிந்த நாயநா 

ர்குந்‌ திருப்படி மாற்றுக்கு [விட்ட] நிலமாவது இவ்வூர்க்‌ குடிக்காடு 

அரசிராம நில . செம்பா 

தியு மிச்செம்பாதியால்‌ வந்தழைங்கள்‌ வாய்த்தலையும்‌ புஞ்சையும்‌ 

மெந்செயு நாயநாற்கு . 

நாச்சியாற்குந்‌ திருவமுபடிக்கு அரசி யறுநாழியுந்‌ நெ[ய்யமு]துங்‌ கறியமுது 

மிச்செய்‌ .. . 

. ஸ்த்திலே செலுத்துவோம்‌ நோம்‌ [ஊராயி] சைந்தவூரோமு... 

ங்கள்‌ ஸ்ரீமாஹேச்வரந்‌ ரெ... மாத ... க்கு ஸ்ரீ மாஹேச்வர எ... 


மேலது கோயிலின்‌ முன்‌ மண்டபத்‌ தூண்கள்‌, 


இ. பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 


ஆவணம்‌ 15, 8004  ' 


செய்தி: கோயில்‌ மண்டபத்திலுள்ள தூண்களை 


4.1 
1 
2 
3 


4. 


WNW 


AWN 


ஐ. பூ ஐயரு Kk 


பெயர்கள்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ இக்கா[ல்‌] 
நாட்டிநன்‌ கத்தன்‌ 
னணுக்கான்‌ 


க்கால்‌ நாட்டிந 
. .. டறவத்‌ உமை 
யாண்டி 


இ » - 
கால்‌ நாட்‌ 
டி நான்‌ சே 
ட்டன்‌ 
சோலை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
இக்கால்‌ நா 
ட்டிநான்‌ 
பூபன்‌ பெ 
ரியாநான 


[திரு] 


ஆவணம்‌ 15, 2004 


செய்வித்தவர்களின்‌ 


89 


30. பாண்டிநாட்டு மடைக்‌ கல்வெட்டுகள்‌ 


பொ. இராசேந்திரன்‌, மதுரை, 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை, 


30:1 


இடம்‌: மதுரை மாவட்டம்‌, மேலூர்‌ வட்டம்‌, திருவாதவூர்‌ கண்மாயிலுள்ள 
மடைக்‌ கல்‌. 


காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா.17, (.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு). 


செய்தி: மடை செய்வித்தமை பற்றியது. கல்வெட்டு பாடல்‌ வடிவில்‌ 
உள்ளது. 


சிரி கொலொ 
த்துங்க சோழதே 
வர்க்கு யாண்டு 17 
ஸ்வஸ்திஸ்ரீ மங்க 
லக்‌ கோன்‌ பாஞ்‌ 
சாலன்‌ மாவேறிவ 
ண்டலர்த்‌ தொ 
ங்கல்‌ வழுதி தா 
மெறித்துக்‌ கொங்க 
10 லர்‌ தென்‌ கூடல்‌ 

11 பாணராதி போர்‌ தெந்‌ 
12 மன்னவரை வென்று 
13 பாட்டுண்டான்‌ சா 
14 லப்பகோன்‌ 

15 இம்மடை பாஞ்‌ 
16 சால ராஜந்‌ 

17 இதுக்குப்ப 

18 ணிசெய்தார் கு 

19 ச்சி கொண்ட 

20 இளங்கிடா சே 

21 னைகளம்‌. 


ழூ மே 3 இரு ௬ யால 


30:2 
இடம்‌: மேலது. 


காலம்‌: முதலாம்‌ மாறவர்ம ன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா.9, (க. பி. 1225). 


A ஆவணம்‌ 15, 2004 


செய்தி: மடையின்‌ பெயரும்‌ மடையை எடுத்தவர்‌ பெயரும்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. 


ஸ்வஸ்திசிரி கோ 
மாற பன்மரா 

ன திரிபுவனச்‌ ச 
க்கரவத்திகள்‌ சிரி 
சோணாடு வழ 

ங்கி யருளிய சிரி 
சுந்தர பாண்‌ 

டிய தேவர்க்கு யாண்‌ 
9 டு ஒன்பதாவது 

10 மாடக்குளக்‌ கீழ்‌ ம 
11 துரையில்‌ திருவி 
12 ந்திக்‌ காப்பு வேளா 
13 ளர்‌ கைக்கோளரில்‌ 
14 செயமுடையான்‌ வி 
15 ரதமுடிச்சானான பர 
16 ஈக்கிரம சிங்க தேவ 
17 ன்‌ படுத்த மடை 

18 இம்மடையின்‌ மே 
19 பர்‌ விக்கிரம சிங்‌ 
20 க தேவன்‌ 


(6 ௦ அ 0) 01 வெரி 


30:3 
இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, திருப்புவனம்‌ வட்டம்‌, கழுவன்குளம்‌ 
இராமம்‌ கண்மாய்க்கு உட்புறமுள்ள மடை நிலைக்‌ கல்‌. 


காலம்‌: தி.பி.1801. 


செய்தி: மடை கட்டியமை 


உ சாலி வாகன 
சகாற்த்தம்‌ 
1713 இன்‌ மேல்‌ 
ச்‌ செல்லா நின்ற 
விரோதிகிறுது வருசம்‌ 
ஆனி மாதம்‌ களுவங்‌ 
குளத்து நாட்டாண்மை 
இருளக்‌ கோ 
ன்‌ புத்திறன்‌ 

0 முத்துக்கறுப்ப 


= 0 ANN 


ஆவணம்‌ 15, 2004 91 


11 ன்‌ சேருவை 
12 காறன்‌ கட்டி 
13 வித்த மடை 


30:4 
இடம்‌: மேற்படி மாவட்டம்‌, முத்துப்பட்டிக்‌ கண்மாய்‌ மடை. 
காலம்‌: சிவகங்கை அரசர்‌, (கி.பி. 1805). 


செய்தி: மடை தர்மம்‌. 


1 உ கலியஸ்த்தம்‌ 4906 சாலிவாகன சகாப்தம்‌ 1727 
2 யிதின்‌ மேல்‌ செல்லாநின்ற குரோதன வருசம்‌ அய்ப்பசி மாசம்‌ 12 தேதி 
3 சிவகங்கை சீமை மேல்‌ பாரிசத்தில்‌ உபைய மாற்க பாதையில்‌ ஸ்ரீமது 
4 அரசு நிலையிட்ட முத்துவிசயரெகுநாத கெவுரி வல்லபப்‌ பெரிய 
க உடையாத்‌ தேவரவர்கள்‌ தற்மம்‌ 
3025 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, ஆலத்தூர்‌ கண்மாய்‌. 
காலம்‌: கி.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: ஆசிரியம்‌ பற்றியது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ 
2 திரு ஞான சம்பந்த 
3 அகமுடிகு 
4 டுத்தார்‌ ஆசி 
5 ரியம்‌உ 
30:6 
இடம்‌ : திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, ஆத்தூரில்‌ மையப்பகுதியில்‌ நடப்பட்ட 
தனிக்கல்‌. 


காலம்‌: கி.பி,73ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: ஏரியின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
இவ்வேரி ரா 
ஐ ராஜன்‌ அழ 
கம்‌ பெருமாள்‌ 


திருநாமம்‌ 


(Nn AN 


22 ஆவணம்‌ 15, 2004 


31. செங்கமங்கலம்‌ குமிழிக்‌ கல்வெட்டு 


௮. சந்திரபோஸ்‌, செங்கல்பட்டு. 


இடம்‌ : தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, பேராவூரணிக்கு அருகில்‌ செங்கமங்கலம்‌ 
கிராமம்‌ கண்டிக்குளத்திலுள்ள பழைய குமிழி. 


காலம்‌: கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: கண்டியூர்‌ குளத்தில்‌ மடை எடுப்பித்தது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
தும்மதி வருசம்‌ 
சித்திரை மாதம்‌ 
கண்டியூர்‌ கு [எ] 
த்தில்‌ பெரிய மடை 
இந்த . . .தெ 


1 


0-3 உளு க 9 


.. வல. . தா[லஞ்‌] 
[ச]ராயர்‌ பண்ணு 
வித்த மடை 
இம்மதகு 
இராசராசத 


வய. ய வ 
இ: ANNO 


ஆவணம்‌ 75, 2004 93 






இடம்‌ : 


காலம்‌: 


விருதுநகர்‌ மாவட்டம்‌, 


32. கொல்லங்கொண்டான கண்மாய்‌ 
மடைக்கல்வெட்டு 


ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌ வட்டம்‌, 


எம்‌ . வெங்கடேசன்‌, இராசபானையம்‌. 


கொல்லநு 


கொண்டான்‌ பெரியகண்மாய்‌ மடைத்தூணில்‌ உள்ள கல்வெட்டு, 


தென்காசிப்‌ 


பாண்டியர்‌, 


வென்று 


மாலையிட்ட பெருமாள்‌ 


வீரபாண்டிய தேவர்‌, யா. 36, சகம்‌ 13876, (கி.பி. 1453). 


செய்தி: மிழலைக்கூற்றத்து கருவூரிலிருந்த பொன்பற்றி உடையான்‌ என்பவர்‌ 
கொல்லங்கொண்டான்‌ பெரியகுளம்‌ பருமரக்காடாக இருந்ததை 
வயக்கி மடை அமைத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


மூ. ஓல்‌ ௬ வேல்‌ 


ஜு ரு ரு ர ஜு ய ட பட ப ௮ 4 4 ம ட்ட ழ்‌ 
ரா வாடி 3..மு ஓ.ழுவஷருள உ டெரி 


பக 
க 


ஸ்வஸ்திஸ்ரீ ஜயமட 

ந்‌ தை யும்‌ திருமட 
த்தையும்‌ தி 

ருப்புயங்களி 

ல்‌ இனிதிருப்ப 

மாக்க []ல மடந்‌ 

தை வாக்கினி 

ல்‌ விளங்க ஸ்ரீ ே 

காமாற வம்மறாந 
திருபுவன சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீ வென்று மாலைஇட்ட 
பெருமாள்‌ வீரபாண்டிய 
தேவற்கு யாண்டு 

23 ன்‌ எதிர்‌ 13 க்கு 
சகாத்தம்‌ 1375 

மேல்‌ செல்லா நின்ற 
சிம்ஹ நாயற்று அபர 
பக்ஷத்து திரயோதசி 

யும்‌ பிரகஸ்பதி வாரமும்‌ 
பெற்ற புணர்பூசத்து நாள்‌ 
ஆண்மர்‌ நாட்டுக்‌ கொல்‌ 
லங்‌ கொண்டான்‌ பெரிய 
குளத்தின்‌ கீழே அத்துணை 
யும்‌ பருமரக்காடு வ[ா]ய்க்கிட 
க்கைஇலே இப்பற்றுக்கு 


26 
27 
28 


29 
30 
31 
32 
௮ 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 


வீரபாண்டியன்‌ மடை 

யும்‌ வைத்து இம்மடை 
போக்கில்‌ 93 கலம்‌ நெல்‌ 
முதலுக்கு 

காடும்‌ வெட்டிப்‌ ப 

யிர்‌ செய்யும்‌ நிலத்துக்‌ 

குப்‌ பயிர்‌ செய்யும்‌ ஆண்‌ 
டைக்கு நெல்‌ கலம்‌ 93 ஆகவு 
ம்‌ இதன்‌ அடுத்த ஆண்‌ 

டு நெல்கலம்‌ 95 ஆகவும்‌ 
இதன்‌ அடுத்த ஆண்டு 
நிலை அடை மரக்கால்‌ 98 
ஆகவும்‌ கொள்ளும்படி 
கற்பித்து கல்வெட்டி 

க்‌ குடுத்த அளவுக்கு இ 

ம்‌ மரியாதியிலே ஸந்த 

திர பிரவேஸ்வர்‌ மேல்‌ செல்‌ 
லக்‌ கல்வெட்டு பிற 
மாணமே பயிற்‌ செய்‌ 

து போதவும்‌ பார்த்‌ 

து போதவும்‌ 

இவை கருவூர்ப்‌ பொ 

ன்‌ பற்றி உடையான்‌ 


எழுத்து. 


ஆவணம்‌ 15, 2004 


38. செஞ்சி வட்டத்தில்‌ சில புதிய 
கல்வெட்டுகள்‌ 





பெ. இலெனின்‌, பாண்டிச்சேரி. 
33:1 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌, மேலைச்சேரி மதளீஸ்வரர்‌ 
கோயில்‌ வடமேற்கே உள்ள பாறை. 

காலம்‌: செவ்வப்ப நாயக்கர்‌, சகம்‌ 1507, (க. பி.1585). 

செய்தி: கல்வெட்டு முற்றிலும்‌ சிதைந்துள்ளது. மேலைச்சேரி பெயர்‌ 
காணப்படுகிறது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்திரீமந்‌ மஹாமண்டலேசுவரந்‌ . . . மாதிவ . . .ணியருளான . . 
. சகாத்தம்‌ 1507 மேல்‌ செல்லா நின்ற 


2 விக்கிறம வருஷத்து மே நாயற்‌ . . . மியும்‌ . . . ஸ்ரீசோம வாரத்துனாள்‌ 
மேலைச்‌ செரி மத்தளி யாண்டாருக்கு 
3. செவ்வப்ப நாயக்கர்‌ அவர்களுக்கு . . . யமநா . . . ணம்மனாயக்கர்‌ 
அவர்களுக்கு புண்ணியமாகத்‌ தளியாண்‌ . . . 
4 க்‌ குடு 
33:2 


இடம்‌ : விழுப்புரம்‌ வட்டம்‌, செஞ்சி வட்டம்‌, வேலாங்குளம்‌ நாலுகால்‌ 
மண்டபம்‌ அருகில்‌ உள்ள பாறை. 
காலம்‌: சுமார்‌ 15ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: ஸ்ரீ விருப்பராயன்‌ சமுத்திரம்‌ எனக்‌ குறிக்கப்படுறெது. கல்வெட்டின்‌ 
முடிவில்‌ இரு பாதகுறடுகளும்‌ ஒரு குடையும்‌ கோலும்‌ 
கோட்டோவியமாக வரையப்பட்டுள்ளன. 


1 ஸ்ரீவிருப்பரா 
2 யன்‌ சமுத்திரம்‌ 
2 எல்லை ...ன 
4 தெற்கு 

33:3 


இடம்‌ : மேற்படி வட்டம்‌, செஞ்சி அனந்தபுரம்‌ சாலையில்‌ அத்தியூரிலிருந்து 
2 கிமீ மேற்கே உள்ள தச்சம்பட்டு சுப்பராயன்‌, வீராசாமி, 
முத்துகிருஷ்ணன்‌ நிலத்திலுள்ள பாறை. 


ஆவணம்‌ 15, 2004 25 


காலம்‌: முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர்‌ 


செய்தி: குடை மானியம்‌ என வருவதால்‌ இது வீரசைவ மடத்திற்கு 
அளிக்கப்பட்ட நிலக்கொடை எனலாம்‌. இப்பாறை அருகில்‌ உள்ள 
சிறு பாறையிலும்‌ பாதக்‌ குறடுகளும்‌, குடையும்‌ கோட்டோவியமாக 
வரையப்பட்டுள்ளன. 


[துந்‌] துமி வருடம்‌ ஆடி மாதம்‌ 3 தேதி ஸ்ரீமது 
முத்து கிஷ்ணப்ப நாயக்கர்‌ அய்யன்‌ [கா] 
ரியத்துக்கு கற்தரான ராத தேவராய பந்திர 
பம்‌ படை யாண்டவர்‌ செய நல்லூர்‌ வன்னிய 
ராண்ட முதலியாற்கு தச்சன்பட்டு ஏரி ௦... 
வாய்‌ மறவடையம்‌ நிலமும்‌ கிணறு 

ம்‌ . . .ற்றைநாள்‌ குடை மானியம்‌ மாக 
கட்டளை இட்ட குழி 250 இந்த 

குழி இருநூற்று அன்பதும்‌ சூ[ர்‌]ய சந்தி 
ராதிவகள்‌ வரைக்கும்‌ அனுபோகத்‌ . . . 
கடைவராகவும்‌ யிந்த மானியத்துக்கு 
யாதாமொருவர்‌ தடைமிடை பேசினால்‌ 
கங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசுவை [0] 
காண்ண பாவத்திலே போககடவராகவு[ம்‌] 
தடை பணின பெண்டிரை ... 

16 ....ப்பான்‌ 


மழ. ௫0௮4 ௫.௬௨ கெல எ 


= பட ம ம்‌ 
ரா உ வெ ௦ 


ஸ்ர ஆவணம்‌ 15, 2004 





34:1 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி 


ONO ANP 


18 
19 
20 
21 


34. வானூர்‌ வட்டத்தில்‌ சில புதிய 
கல்வெட்டுகள்‌ 


கோ. விசய வேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 
ஆ. துரைரங்கம்‌, பாண்டிச்சேரி, 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வரதராசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ 


நடப்பட்டுள்ள கல்வெட்டுத்தூண்‌. 


3.8. 1533. 


திருப்பதி திவந்தரத்தில்‌ அச்சுதராய மஹாராயற்கு தர்மமாகக்‌ 


கட்டுவித்த அச்சுதராய ஸமுத்ரம்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள அச்சுத 
பெருமாள்‌ கோயிலின்‌ பூசை காரியங்களுக்கு வானவநல்லூர்‌, 
ஓட்டை, பிளிச்சப்பள்ளம்‌, நென்மலி மற்றும்‌ இராவுத்தன்‌ குப்பம்‌ 
ஆகிய ஐந்து ஊர்களின்‌ நிலவருமானத்தை திருவேங்கடமுடையான்‌ 
கோயில்‌ ஸ்ரீ பண்டாரத்தார்‌ மேற்பார்வையில்‌ திருவாராதனம்‌ நடத்த 


அச்சுததேவ மஹாராயர்‌ கட்டளையிட்டமையைத்‌ தெரிவிக்றெது. 


சுபமஸ்து ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மஹா ராஜா 

திராஜ பரமஸ்வர ஸ்ரீ வீர ப்ரதாப்‌ ஸ்ரீ 

வீர அச்சுதராய மஹாராயர்‌ பிறிதிவிராஜ்ய 

ம்‌ பண்ணியருளா நின்ற ஸகாப்தம்‌ 14 

55 க்கு மேற்செல்லா நின்ற விஜய ஸம்வட்ச 

ரத்து ஸிம்ஹநாயற்று பூர்வபட்சத்து பவுற்னமை 

யும்‌ ஆதித்த வாரமும்‌ பெற்ற அவட்டத்துனாள்‌ திருவேங்கடமுடையான்‌ 
திருப்பதி தல வந்தரத்தில்‌ அச்சுதராய மஹாராயற்கு தற்மமாகக்‌ கட்டு 
வித்த அச்சுதராய ஸமுத்ரத்தில்‌ அச்சுத பெருமாளுக்கு னாள்‌ வழி அ 
முது செய்தருளும்‌ திருபோநகம்‌ 12 தெத்தியோதனம்‌ 1 தி 
௬ுவத்திசாமம்‌ 1 திருக்கனாமண்டை 1 அப்பபடி 1 சந்தனம்‌ 
அடைக்காயி அமுது 50 இலை அமுது நூறு திருவிளக்கு ௭ 
ண்ணை ... . திருனாள்‌ திங்கள்‌ திவசம்‌ விசேஷதிவசம்‌ னை 

யி வேத்தியக்‌ கட்டளைக்கும்‌ திருவீதி எழுந்திருளுங்க 
ட்டளைக்கும்‌ அங்கரங்க வையிபோகத்துக்கும்‌ 

அச்சுதராய மஹாராயர்‌ திருவேங்கடமுடையான்‌ ஸ 

ன்னதியில்‌ பூற்வம்பண்ணி திருவேங்கடமுடைய 

£ன்‌ திருக்கோயிலிலும்‌ அச்சுத பெருமா 

ள்‌ திருக்கோயிலிலும்‌ சிலாஸாஸநம்‌ பண்‌ 

ணி திருவிளையாட்டமாக விட்ட ஒழுகறைப்பற்றில்‌ 
பிளிச்சைப்பள்ளம்‌ கிராம 1 இதில்‌ குப்பமான நென்மலி 


ஆவணம்‌ 15, 2004 


97 


21 
22 
23 
24 
es 
26 
of 
28 
29 
30 
31 


3422 


இடம்‌ : 


காலம்‌: 


கிராமம்‌ 1 இராவுத்தங்குப்பம்‌ கிராம 1 நகரைக்காட்டுப்பற்றில்‌ ஓட்‌ 
டை கிராமம்‌ ஒன்று வானவநல்லூர்‌ கிராம ஒன்று ஆக கிராம 
ம்‌ அஞ்சு கிராமத்திலும்‌ உண்டாந முத 

ல்‌ கொண்டு திருவேங்கடமுடையாந்‌ திருக்கோயி 

ல்‌ ஸ்ரீ பண்டாரத்தார்கள்‌ கண்டு கொண்டு அவர்களே 
அச்சுதப்‌ பெருமாள்‌ திருவாராதனம்‌ நடத்தக்‌ கடவார்களாக 
வும்‌ இப்படிக்கு ஸந்தாந பரம்பரை சந்திறாதித்தவ 

ரை நடத்த கடவராகவும்‌ இதுக்கு யாதொருவன்‌ அ 

குதம்‌ நினைத்தால்‌ கங்கைக்‌ கரையிலே 

கோவைக்‌ கொண்ண பாவத்தி 

லே போகக்‌ கடவராகவும்‌ 


வானூருக்குக்‌ கிழக்கே ஐந்து கி.மீ. தொலைவில்‌ உள்ள கடகம்பட்டு 
ஐயனார்‌ கோயிலின்‌ வடமேற்கில்‌ உள்ள கல்வெட்டுத்தூண்‌. 


இ. பி. 16ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கடகம்பட்டு நிலவருமானத்தை இருவக்கரை மடத்திற்கு 


மே: ம செக பம) 


NO ஜன ha ஸம ஒம்‌ ப ப பம மம்‌ பம மம்‌ பட ன்‌ 
2 ல மூமூ 3 இுளருஒ WNO 


98 


அளித்தமை. 
திருவ(க)கரை மெ 
ஞ்ஞான மாமுனியின்‌ 
பண்டாரத்தின்‌ கில ம 
டத்துக்கு எறம இரெட்டியா 
ர்‌ குமாரர்‌ மும்மடி இரட்டி 
யாரும்‌ கடம்பிருண்‌ 
டயாரும்‌ வானாதி இரா 
யருள்‌ ரெட்டியாரும்‌ கடம்பபட்டு மடப்பி 
றமா விட்டோமிது 
சந்திராதிதவரை 
யும்‌ நடத்திக்‌ குடு 
க்க கடவோமாக 
வும்‌ இதுக்கு அகுத 
ம்‌ பண்ணினவர்க 
ள்‌ கெங்கைக்‌ க 
ரையில்‌ காராம்‌ 
பசுவைக்‌ கொ 
ன்ற தோஷத்‌ 
தை யடை 
க்‌ கடவார்கள 
ஈகவும்‌ 


ஆவணம்‌ 15, 2004 


3475 

இடம்‌: வானூர்‌ வட்டம்‌, புதுப்பாக்கம்‌ அருள்மிகு சந்திரசேகர சுவாமிகள்‌ 
திருக்கோயில்‌ மதிட்சுவர்‌ அருகில்‌ உள்ள கல்வெட்டுத்தாண்‌. 

காலம்‌: சுமார்‌ 17ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: புதுப்பாக்கமான துணையிருந்த நல்லூரை திருவக்கரை ஆளுடைய 
நாயனார்‌ கோயிலுக்குத்‌ தேவதானமாக விட்டமை. 


1 உடையார்‌ திருவக்‌ 4 ப்பாக்கமாந துணை 


2 ரை ஆளுடைய நாய 5 இருந்த நல்லூர்‌ 
3 னார்‌ தேவதாநம்‌ புது 


5474 

இடம்‌: வானூருக்கு இழக்கே உள்ள ஒட்டைத்‌ தொடக்கப்பள்ளிக்குப்‌ பின்‌ 
உள்ள கல்வெட்டுத்தாண்‌. 

காலம்‌: சுமார்‌ 17ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: இருவக்கரைச்‌ சின்னச்சிதம்பர மழவராயர்‌ சிவஞானதேசிகர்‌ 
மடத்துக்கு நிலம்‌ விட்டமை. 


விக்ரம வருடம்‌ ஆடிமாதம்‌ 2 ம்‌ தேதி சிவ 
ஞான தேசிகர்‌ மடத்துக்கு திரு 

வக்கரை சிதம்பர மழவராயர்‌ ௧ 
ட்டளையிட்டது ஒட்டை நஞ்‌ை 

ச குழி 80 புஞ்சை குழி. . 10 
கட்டளையிட்‌ 

டோம்‌ யிந்த தற்மத்துக்கு யாது 

மொருவர்‌ தடை பண்ணினா 

ல்‌ கெங்கைக்‌ கரையிலே கார 

10 ம்‌' பசுவைக்‌ கொண்ண தோ 

11 ஷத்திலே போவார்கள்‌ தாயத்‌ 

12 தகப்பனை கொன்ற தோஷத்திலே போவார்கள்‌ 


(00) 0-0 


4:5 
இடம்‌: வானூருக்குக்‌ கிழக்கே 10 இ.மீ தொலைவில்‌ உள்ள கொடுக்கூர்‌ 
பெருமாள்‌ கோயிலின்‌ எதிரில்‌ உள்ள கல்வெட்டுத்தூண்‌. 


காலம்‌: 17ஆம்‌ நூற்றாண்டு. 


ஆவணம்‌ 15, 2004 99 


செய்தி: திருவக்கரைச்‌ சந்திரசேகர சுவாமித்‌ திருக்கோயில்‌ தேனம்மைத்‌ 
தாயாருக்கு கொடுக்கூர்‌ நிலவருமானத்தை கொடையாக கிஷ்ணப்ப 
மழவராயர்‌ அளித்தமை. 


சுபானு வருஷம்‌ ஆடி மாச 
ம்‌ ஸ்ரீமது துபா 
குல கிருஷ்ணப்ப 
னாயக்கர்‌ அயிந்‌ 
சின்ன சிதம்பர 
மழவராயர்‌ குமார 
ர்‌ கிஷ்ணப்ப ம 
ழவராயர்‌ நயினா 

ர்‌ கட்டளை திருவக்‌ 
10 கரை சந்திர சேகர 
11 சுவாமி தேனம்‌ை 
12 ம தாயார்க்கு கொடு 
13 கூர்‌ கிராம சறுவ 
14 உம்பிளிக்கை 

15 யாக கட்டளை 

16 யிட்டோம்‌ யிந்‌ 

17 தற்மத்துக்கு ய 

18 ஈதம்‌ ஒருவர்‌ அ 

19 குதம்‌ பண்ணினா 
20 ல்‌ கெங்கைக்‌ ௬ 

21 ரயிலே காராம்‌ ப 
22 சுவை கொன்ன 

23 தோஷத்திலே போ 


24 வார்கள்‌ 


மம ௫.௬ AN 


100 ஆவணம்‌ 15, 2004 





பொ. இராசேந்திரன்‌, மதுரை. 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 


35:1 

இடம்‌: திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌, காசிவிசுவநாதர்‌ கோயில்‌ 
பின்புறம்‌ உள்ள தனிக்கல்‌. 

காலம்‌: ி.பி.16 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: பிராமணர்‌ உணவுக்குச்‌ சத்திரத்துக்கு நிலக்கொடை பற்றியது. 


1 விளம்பி வருசம்‌ 18 கோட்டையிலே 

2 வைய்காசி மாதம்‌ 19 அழகர்‌ திருவிளை 

3 ஸ்ரீமது... 20 யாட்டத்துக்கு வட 

4 கிட்டிணப்ப 21 க்கு ஆற்றூர்‌ வாய்‌ 

5 நாயக்கர்‌ அய்யன்‌ 22 க்காலுக்கு தெற்குபி 

6 புண்ணியமா 23 லாற்றுக்கு கிழக்கும்‌ ஆ 
7 க நயினா தனாத 24 ற்றூர்‌ எல்லைக்கு மேற்கு 
8 முதலியார்‌ கட்டளை 25 கட்டளையிட்ட நிலம்‌ 


9 யிட்டது சீவலச்‌ சிற ஏழுமா 
10 கு சென்ன ராச 26 யிந்தப்படிக்கு பெருமா 
11 ப்‌ பெருமாள்‌ கோ 27 ளுக்கு பூசை பண்ணி ச 
12 யிலிலே நெய்‌ ே 28 த்திரம்‌ நடத்திவர கட்ட 
13 வத்தியம்‌ பண்‌ 29 ளையிட்ட படியினாலே 
14 ணி பிராமணற்கு 30 சந்திராதித்தவ 
15 சத்திரமியிட சொ 31 ரையும்‌ நடத்த 
16 ல்லி கட்டளையிட்ட 32 க்கடவதாகவும்‌. 
17 துசித்தையன்‌ 
மறுபக்கம்‌ 
33 இத்த 42 யிலே 
34 ன்மத்து 43 மாதா பிதா 
35 க்கு யாத 44 வையும்‌ பிர 
36 ஈமொரு 45 ஈமணரை 
37 வர்‌ அகு 46 யும்‌ கொன்‌ 
8 தம்‌ பண்‌ 47 னதோ 
39 ணினால்‌ 48 ஷத்திலே 
40 கெங்கை 49 போவா 
41 க்கரை 50 னாகவும்‌ 


ஆவணம்‌ 715, 2004 


101 


3922 


இடம்‌ : 


காலம்‌: 


தூத்துக்குடி மாவட்டம்‌, வானரமுட்டி, இராமலிங்க சுவாமி 
திருக்கோயில்‌, கோமுகம்‌. 


கி,பி.13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கோமுகை செய்வித்தமை. 


WANE 


33:3 


இடம்‌ : 


காலம்‌: 


ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்‌ 
டு 13 வது நெற்சுர நாட்டு 
ஊற்றத்தூர்‌ சொக்கன்‌ புரு 
ஷோத்தமனான தேசியர்‌ சி 
ரியத்‌ தட்டான்‌ செய்வித்‌ 

த கோமுகை 


மேற்படி கோயிலின்‌ கருவறை அந்தராளம்‌, வடக்குச்‌ சுவர்‌. 
கி. பி. 1232. 


செய்தி: சென்மக்காணியும்‌ குளமும்‌ கோயிலுக்கு விற்கப்பட்டமை. 


1 


102 


திருவாக்கேள்விக்கு மேல்‌ கோமாறபன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ 
சிரி சோணாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு 
பதினைந்தாவதின்‌ எதிராமாண்டு பாண்டி மண்டலத்து நெச்சுர நாட்டு 
ஊற்றத்தூரான சுந்தரபாண்டிய நல்லூர்‌ ஊரோம்‌ இவ்வூர்‌ நாயனார்‌ 
திருவிராமேச்சுர முடைய 

நாயனாற்கு ஆதிசண்டேசுவர விலையாக விற்றுக்‌ கொடுத்த எங்கள்‌ 
சென்மம்‌ இவ்வூர்‌ மேல்பால்‌ செங்குளத்துக்கு எல்லையாவது கீழெல்லை 
இன்னாயனார்‌ தேவதானமான ஊர்‌ குளத்துக்‌ கரைக்கும்‌, வயலுக்கும்‌ 
மேற்கும்‌, தென்னெல்லை இந்‌ நாயனார்‌ தேவதானத்து வயலுக்கு வடக்கும்‌, 
மே லெல்லை குமார மங்கலத்தின்‌ நன்னறுங்‌ கொன்றைக்‌ குளத்‌ 

தில்‌ கரையில்‌ ஏறின வழிக்கும்‌ இக்குளத்தில்‌ கரைக்கும்‌ கிழக்கும்‌ வட 
எல்லை அப்பன்‌ கொற்றன்‌ முழிக்குப்‌ போகிற வழிக்குத்‌ தெற்கும்‌ 
இன்னான்‌ கெல்லைக்‌ குட்பட்ட குளமும்‌ பூமியும்‌ மேனோக்கின மரமும்‌ 
கீனோக்கிய கிணறும்‌ கிணறும்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்டனவும்‌ எம்மிலி சைந்த 
விலைப்‌ பொருளுக்கு விலைக்கற விற்று விலைப்‌ பொருளெல்லாம்‌ 
விலையாவண 

க்களத்தே காட்டி ஏற்றி கையறக்‌ கொண்டு விற்று விலைப்பிரமாணம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ ஊற்றத்தூரான சுந்தரபாண்டிய நல்லூர்‌ ஊராயிசைந்த 
ஊரோம்‌ எங்கள்‌ சென்மம்‌ விக்கிற செங்குளமு மிக்குளத்‌ துக்குப்‌ பேசின 


ஆவணம்‌ 15, 2004 


5 


35:4 


நான்‌[கு] எல்லைக்குட்பட்ட எப்பேர்ப்பட்டதும்‌ உடையார்‌ திருவிராமீசுவர 
முடைய நாயனார்க்கு ஆதி சண்டேசுவர விலையாக 

இப்படி விற்று விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த இக்குளத்தாலும்‌ 
பூமியாலும்‌ வந்த இறை கடமை பஞ்சுபீலி சந்திவிக்கிரமபேறு மற்று 
மெப்பேர்ப்‌ பட்டினவும்‌ நாங்களே இறுத்துக்‌ குடுப்போமாகவும்‌ இப்படிக்கு 
இதுவே விலை பொருட்செலவோலை யாவதாகவும்‌ இதுவல்லது வேறு 
விலைப்‌ பிரமாணம்‌ பொருளாக ஆதி பொருட்செல வோலை காட்டப்‌ 
பெறார்களா 

கவுங்‌ கடவதன்றி ஒழிவதாக விலைக்கற விற்றுப்‌ பொருளறக்‌ கொண்டு 
விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ - நெற்சுர நாட்டு ஊற்றத்தூரான 
சுந்தர பாண்டிய நல்லூர்னரோம்‌ எங்கள்‌ சென்‌[மம்‌] . . . 


இடம்‌ : திருநெல்வேலி மாவட்டம்‌, சங்கரன்கோவில்‌ வட்டம்‌, கயத்தாறு, 


காலம்‌: 


கோதண்டராமசாமி கோயில்‌ துர்க்கை அம்மன்‌ சந்நிதித்தூண்‌. 


இ. பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: தூண்‌ செய்து கொடுத்தமை. : 


இளக யெ 


3525 


இத்தூண்‌ 
தனயன்‌ 
தம்பிக்கு 
நல்லானா 
ன தமிழ 
தரையன்‌ 
தன்மம்‌ 


இடம்‌ : மேற்படி ஊரிலுள்ள இருவேங்கட முடையான்‌ கோயில்‌ வடக்கு 


காலம்‌: 


அதிட்டானம்‌. 


இ.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கல்வெட்டு முழுமையாக இல்லை. 


1 
35:6 


இடம்‌ : 


காலம்‌: 


குடுத்தோம்‌ நரலோக சூரிய விண்ணகரெம்‌ பெருமான்‌ கோயிலில்‌ . . . 


மேற்படி ஊரிலுள்ள கட்டபொம்மன்‌ சிலைக்குப்‌ பின்புறமுள்ள 
பாலம்‌. 


இ. பி.13 ஆம்‌ நூற்றாண்டு. 


ஆவணம்‌ 15, 2004 . 103 


செய்தி: நிலதானம்‌ பற்றிய துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. 


க்கொண்ட பெ வித்து உ 
ழ்வார்‌ திருவிடையாட்டத்து வடகிழ 
கும்‌ பாணடிய சது[ர்‌] வேதி மங்க 
. நிலம்‌ ஒன்றரையே ஒரு மாவும்‌ 

விளைந்த நிலத்துக்குக்‌ கடைம] 

ரகப்‌ பெறும்‌ வாசற்‌ பேறு இறை இ 

யு மற்றும்‌ எப்பயிர்ப பட்டனவும்‌ 

[நிரரை இறைத்துக்‌ குறுவை விளைந்‌ 

[விநா] யகப்‌ பிள்ளையாருக்கு தண்டேசுவர 
0 காலுக்குக்‌ கிழக்கும இவ்வூர்‌ திருநீல கணட விண்‌[ணகர்‌] 
11 [திருவிடை] யாட்டத்துக்கு வடக்கு மேலெல்லை வென்று முடி 
12 க்குத்‌ தெற்கும்‌ ஆக நான்கெலலைக்குட்பட்ட நஞ்‌ 
13 னாறடிக்‌ கோலால்‌ நிலம்‌ அளக்கப்‌ [பாயுத்து 
14 வெட்டிப்‌ பாட்டமும்‌ பஞ்சுபீலி சந்திவிக்கி 
15 வரியும்‌ பொன்‌ வரியும்‌ ஏரிவரியு மனைவரி 
16 ... இவ்வரிசையில்‌ ஒன்று பாதியும்‌ 


4 ஐ ட்‌ மரு உ வஙி்மலி ர 


௫ 


104 ஆவணம்‌ 15, 2004 


26. தூக்கநாயக்கன்‌ பாளையம்‌ செப்பேடு 


செ இராசு, ஈரோடு. 


இடம்‌: ஈரோடு மாவட்டம்‌, கோபிசெட்டிபாளையம்‌ வட்டம்‌ தூக்க 
நாயக்கன்‌ பாளையத்திலுள்ள பால்காரர்‌ தோட்டம்‌ 
உருக்குமணியம்மாள்‌ வசம்‌ உள்ளது. இவர்‌ முன்பு இம்மாவட்டம்‌, 
பவானி வட்டம்‌, மயிலம்பாடியில்‌ வசித்தவர்‌. 


காலம்‌: விசயநகர மன்னன்‌ வீரவெங்கடபதிராயர்‌, (க. பி. 1615). 


செய்தி: வடகரை நாட்டில்‌ தாரமங்கலம்‌ இம்முடி கட்டிமுதலியார்‌ அதிகாரம்‌ 
செய்யும்போது மயிலம்பாடி (அன்றைய வயிலம்பாடி) கொங்குச்‌ 
செட்டியார்களின்‌ ராசாஞ்செட்டி மகன்‌ கஞ்சமலைச்செட்டி என்பவர்‌ 
தன்‌ பங்கு நிலத்தில்‌ முக்கால்‌ பங்கையும்‌, வீட்டையும்‌ பிள்ளை 
குலத்து வேளாளராகிய தேவராடிக்கவுண்டன்‌ மகன்‌ பெரியண 
கவுண்டன்‌, அவனாசிக்கவுண்டன்‌ மகன்‌ பெரியணகவுண்டன்‌, 
பெற்றாக்கவுண்டன்‌ மகன்‌ சாக்கண கவுண்டன்‌ ஆகிய மூவருக்கும்‌ 
திருவையாற்று நாகரம்‌ 17 பொன்‌, 1 பச்சவடம்‌, 1 சேலை ஆகியன 
பெற்றுக்‌ கொண்டு காணியாட்சி உரிமையை விற்பனை 
செய்துள்ளார்‌. தனிப்பட்ட விற்பனை ஆயினும்‌ மயிலம்பாடி 
பவானி சிவன்‌ கோயிலான திருநண்ணாவுடையார்‌ கோயில்‌ மானிய 
ஊர்‌ ஆகையால்‌ செப்பேடு எழுத நேர்ந்துள்ளது. அரசு அலுவலர்கள்‌ 
பலர்‌ கையொப்பமிட்டுள்ளனர்‌. அவர்களுள்‌ தலத்துக்‌ கரணிக்கம்‌ 
அலுவலராகப்‌ பூங்கோதை என்ற பெண்‌ பெயர்‌ குறிப்பிடப்‌ 
பெறுவது முக்கியமானது. இவ்வம்மையார்‌ தக்கைராமாயணம்‌ 
பாடிய பத்தர்பாடி எம்பெருமான்‌ கவிராயரின்‌ மனைவியாவார்‌. 
இவர்‌ பவானிக்‌ கோயில்‌ திருப்பணி செய்துள்ளதை பவானிக்‌ 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது. கட்டி முதலியார்‌ மனைவி 
சின்னம்மையாருடன்‌ சேர்ந்து 'கண்ணொளி கதிரொளி என்ற 
அத்வைத நூலைப்‌ பாடியுள்ளார்‌. திருச்செங்கோட்டுக்‌ குறவஞ்சியும்‌ 
இவர்‌ இயற்றியதேயாகும்‌. இடைக்காலத்தில்‌ நாம்‌ அறிந்த 
இலக்கியம்‌ பாடிய ஒரே பெண்பால்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ இவரே 
எனலாம்‌. (கவுண்டு - அதிகாரம்‌, வழவு - வீடு]. 


1 உ ஸ்வஸ்திஸ்ரீமந்‌ மகாமணடலேச்வர ராஜாதிராச ராசபரமேச்,வர 
ராசமாற்தாண்டன்‌ ஸ்ரீ வீரவெங்கிடபதிதேவ 


2 மகாராயர்‌ ப்ருத்விராஜ்யம்‌ பண்ணி அருளாய்நின்ற சாலிவாகன சகாப்தம்‌ 
1537க்கு மேல்‌ செல்லா 


ஆவணம்‌ 75, 2004 105 


10 
11 
12 
13 
14 
15 
16 
17 
18 


19 
20 


ங்‌ 


22 
23 


106 


நின்ற ராக்ஷச வருஷம்‌ தை மாதம்‌ 28 தேதி கொங்குமண்டலத்து 
ராசராதாபுரத்து சாவ டிக்கு செல்லும்‌ வடகரை 

நாடு இம்முடி கட்டிமுதலியா ரய்யனவர்கள்‌ காலத்தில்‌ மேற்படி நாட்டில்‌ 
திருநண்ணாவுடைய தம்‌ 

பிரானார்‌ திருவிளையாட்டமான வயிலம்பாடிக்‌ காணியாளரில்‌ கொங்கச்‌ 
செட்டிகளின்‌ ராசாஞ்செட்டி 

மகன்‌ கஞ்சமலைசெட்டியேன்‌ பிள்ளை குலத்து வெள்ளாழரில்‌ தேவராடிக்‌ 
கவுண்டன்‌ மகன்‌ பெ 

ரியணகவுணடனுக்கும்‌ அவனாசிக்கவுண்டன்‌ மகன்‌ பெரியண 
வுண்டனுக்கும்‌ பெற்றாக்கவுண்டன்‌ 

மகன்‌ சாக்கணகவுண்டனுக்கும்‌ இதிலுள்பட்ட அண்ணன்‌ தம்பியளுக்கும்‌ 
காணியாட்சிச்‌ சாதனப்ப 

ட்டையம்‌ குடுத்தபடி வயிலம்பாடியில்‌ என்னுட கவுண்டு காணியாட்சியில்‌ 
அண்ணன்‌ தம்பியள்‌ 

கூறென்னுங்‌ கூறு பொத்தி என்னுட ஒரு பங்கில்‌ முக்கால்‌ பங்கு 
தங்களுக்கு கிறயமபண்ணிக்‌ குடுத்தபடி 

தங்கள்‌ கையில்‌ பற்றிக்கொண்ட திருவையாற்று நாகரம்‌ பொன்‌ 17 
பச்சவிடம்‌ 1 சேலை 1 இந்தப்‌ பதினே 

மு பொன்னும்‌ பச்சவிடமும்‌ சேலையும்‌ னான்‌ பற்றிக்‌ 
கொண்டபடியினாலே வயிலம்பாடியிலே என்னுட 

பங்கு காணியாட்சிக்காடு மொண்டிகுளத்து யிட்டேரி வடபிறத்துக்‌ காட்டில்‌ 
காடொன்றும்‌ கூடத்துக்கு ்‌ 

மேல்பிறத்துலே வேட்டுவச்‌ சிறியாக்கவுண்டன்‌ வழவுக்கு மேற்கே 
என்னுட காணியாடசி வழவு புத்திர 

பவுத்திர பாரம்பரெ ஆசந்திராற்க ஸ்தாதியாக யிந்தக்‌ காணியாட்சியும்‌ 
கவுண்டிக்கையும்‌ தாங்கள்‌ அனுபவித்து 

க்கொண்டு சுகத்திலே யிருக்கவும்‌ யிந்தக்‌ காணியாட்சிக்கு அண்ணன்‌ தம்பி 
தாயாதி பாயாதி முன்னோற்றி பி 

ன்னோற்றிக்காரரியாதொருவர்‌ துடந்தாலும்‌ துடிசி நீக்கிச்‌ செலுத்திக்‌ 
குடுக்கக்‌ கூட 


வேனாகவும்‌ இப்படிச்‌ சம்மதித்து காணியாட்சி சாதனம்‌ குடுத்தேன்‌ 
தேவராடிப்‌ பெ 


ரியணனுள்ளிட்டாற்கும்‌ அவனாசிப்‌ பெரியனுள்ளிட்டாற்கும்‌ பெற்றராசாக்‌ 
கண்ணுள்ளிட்டாற்கும்‌ கஞ்சமலைச்‌ செட்டியேன்‌ இந்தச்‌ 
சாதனமெழுதினமைக்கு 


வடகரை நாட்டுத்‌ தலத்துக்‌ கரணிக்கம்‌ சிக்கணய்யன்‌ மகன்‌ 


_ வெங்கட்டய்யனெழுத்து 


பெருமாள்‌ தீக்ஷதரெழுத்து அரமனைக்கணக்கு செல்லப்பனெழுத்து 


சாட்சி நல்லபெருமாள்‌ வயிலம்பாடி நல்லதம்பிக்‌ கணக்கப்பிள்ளை 
எழுத்து வெற்றிவே 


ஆவணம்‌ 15, 2004 


37. சிதம்பரம்‌ மராத்தியர்‌ கல்வெட்டு 


ச. கிருஷ்ணமூர்த்தி, சென்னை. 


இடம்‌ : சிதம்பரம்‌ காசுக்‌ கடைத்‌ தெரு நெல்லுக்கடை விநாயகர்‌ கோவில்‌ 
சுவர்‌, 

காலம்‌: கி.பி.1689 

செய்தி: சிதம்பரம்‌ நாட்டு கலியுகராமராயபிள்ளை என்பவர்‌ சில 
பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்குமாறு வேண்டிக்‌ 
கொண்டதற்கு மராத்திய அதிகாரி ரகுவோஜி பண்டிதரும்‌ 
வரிவிலக்கு அளிக்கக்‌ கட்டளையிட்டமை. இவர்‌ செஞ்சிப்‌ 
பகுதியில்‌ மராத்திய அதிகாரியாக விளங்கிய ரகுநாத்‌ பந்த்‌ 
ஹனுமந்தே ஆவார்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 1611 இ 

தன்மேல்‌ செல்லாநின்ற சுக்கில ஆண்டு மாசி 
மாதம்‌ 3 செவ்வாய்க்‌ கிழமை உத்திரட்‌ 

டாதி நட்சத்திரமும்‌ சுபயோகமும்‌ ப 
வகரணமும்‌ பெற்ற தினத்திலே ராய 
மானியராய ரவர்கள்‌ ரகுவோசி பண்டிதர 
ய்யரவர்கள்‌ சிதம்பரத்துக்கு வந்து சீமை 

யும்‌ கோட்டையும்‌ கட்டிக்கொண்டு நூத்‌ 


மம 4 உளு ௬௨ WN 


துக்கால்‌ மண்டபத்தி லிருக்க சிதம்பரத்‌ 


= 
ஸ்‌ 


தலம்‌ பூலோக கயிலாய ராசதானிக்‌ 


டட 
= 


கடுத்த தலம்‌ படை [வீட்டில்‌] சேருகிறதுக்கு 
அடுப்பு வரி சுங்கான்‌ வரி மாங்காய்‌ நெ 


=O 
WN 


ல்லிக்காய்க்‌ கட்டாயம்‌ நந்தவனத்து ஆள்‌ 
பிடியும்‌ மன்னிச்சுக்‌ கட்டளையிட வேணும்மெ 
ன்று நாட்டுக்‌ கலியுகராயப்‌ பிரமராய பிள்ளை 
கேட்டுக்‌ கொண்டார்‌ அந்தபடிக்கு ராயமா 
னியராய ஸ்ரீ மகாராய சாய்பு அவர்களுக்‌ 

குப்‌ புண்ணியமாக ராய ஸ்ரீ ரெகுவோசி பண்‌ 
டித ரய்யனவர்கள்‌ கட்டளையிட்ட படியினாலே 


யிந்தத்‌ தற்மம்‌ சந்திராதித்தவரையும நடந்து வ 


ரஷ்‌ ௮. ப. ம்‌ பற ந்‌ 
க. மு. 0 உ ௮ கூ சே. ௬ 


108 ஆவணம்‌ 15, 2004 


21 
22 
23 
24 
25 
26 
21 
28 
29 
30 


ரக்‌ கடவதாகவும்‌ யிந்தத்‌ தற்மத்தைப்‌ பரிபால 
னம்‌ பண்ணின பேர்‌ சிதம்பரத்திலே அர்த்த யா 
மத்‌ தெரிசனம்‌ பண்ணின பலன்‌ பெறு 

வர்‌ யிந்தத்‌ தற்மத்துக்கு அகுதம்‌ பண்‌ 

ணிய பேர்‌ சிதம்பரத்‌ தலத்திலே 

தீயிட்ட தோஷத்திலேயும்‌ சனத்து 

ராகம்‌ பண்ணின தோஷத்திலேயும்‌ 

மக்கம்‌ மசிதியிலே பண்ணியை 

க்கொண்ண தோஷத்திலேயும்‌ 


போகக்‌ கடவராகவும்‌ 


ஆவணம்‌ 15, 2004 


109 


38. கன்னியாகுமரி மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ 





தே. கோபாலன்‌, நாகர்கோவில்‌. 
செந்தீ நடராசன்‌, நாகர்கோவில்‌, 


38:1 

இடம்‌: அகஸ்தீஸ்வரம்‌ வட்டம்‌, சரலூர்‌ கிராமம்‌ மாடன்‌ கோயிலருகே 
உள்ள தனிக்கல்‌. 

காலம்‌: கொல்லம்‌ 872, (கி. பி.1696). 


செய்தி: வேணாட்டரசன்‌ வீரகேரளவர்மன்‌ அரசாணை (கல்ப்பினை)யின்படி 
ஒருவனுக்கு 'குலசேகரனாடான்‌' என்ற பெயர்‌ கொடுத்து ஆறில்‌ பாதி 
கிரையம்‌, கரைப்பணம்‌ போன்ற அரசு வருவாயையும்‌ 
கொடுத்தமை. 


முன்பக்கம்‌ 

1 கொல்லம்‌ 872 வருஷம்‌ 
மாருகழி மாதம்‌ 6ம்‌ தேதி நாகர்கோ 
வில்‌ சரலூர்‌ இல மூத்த திருவடி 
வீரகேரளவர்ம்மர்‌ சிறவாமூ 
த்த தம்பிரன்‌ கல்ப்பினைப்படி . . 
ட்டுப்‌ . . பெயரு வை 
கக்கு . . . அம்ப 
லத்துக்கு . . . குளத்துக்‌ 
9 குதெ . வாய்காலு 
10 க்கும்‌ வக பேரு உட்பட குளத்தி 
11 னட்டான்‌ கண்ணன்‌ கரை கி 
12 ராமம்‌ குலப்‌ பேருப்‌ போய்க்‌ 
13 குலசேகர னாடான்‌ பற்றி கொ 
14 எவாராகவும்‌ கல்ப்பினைப்படி 
15 கல்லும்‌ வெட்டி னாட்டிக்‌ கொடுத்த 
16 இடத்தறை தேவனான தேவன்‌ இ 
17 எம்பயில்‌ மாத்தாண்ட மா 
18 த்தாண்ட வர்மர்‌ உ 


ம்‌ மாக வால 


மறுபக்கம்‌ 
19 வீரகேரளவர்ம்மர்‌ 
20 சிறவா மூத்த தம்பிரான்‌, 


110 ஆவணம்‌ 15, 2004 


21 கல்பினைப்படி குலசே 

22 கரனாடானென்று 6ே 

23 பரும்‌ கொடுத்து 6 பாதி[கி] 
24 றயமும்‌ கொளு வெ 

25 த்திலையும்‌ சமத்து பிராத்தி 
26 யும்‌ கரைபணமும்‌ ௧ 

27 ல்பினைபடி வாங்கிக்‌ 

28 கொள்ளுமாறும்‌ 

29 இப்படிக்கு கல்பினை[ஞப்‌] 
30 பம்படி கல்லு வெ 

31 ட்டி நாட்டி கொடுத்த வ 
32 ரிசையாவிது இயி 

33 துக்கு அகிதம்‌ பண்‌ 

34 ணினவன்‌ கெங்‌ை 

35 கக்‌ கரையில்‌ காராம்‌ 

36 பசுவை கொன்ன ப 

37 ஈவம்‌ கெட்டிக்‌ கொள்‌ 

38 ளுவாராகவும்‌ இதுக்கு 

39 ஆக்கம்‌ செத 

40 வன்‌ ஆசின படுவாரா 

41 கவும்‌. 


38:2 

இடம்‌: மேற்படி வட்டம்‌, பறக்கை அக்கரை மகாதேவர்‌ கோவில்‌ அருகே 
உள்ள எல்கைத்தூண்‌. 

காலம்‌: .பி.15-16ஆ.ம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: பிராமணர்‌ குடியிருப்புகள்‌ உள்ள அகரத்தினுள்‌ எல்கை தாண்டி கழ்‌ 
சாதியார்‌ வரக்கூடாது எனத்‌ தெரிவிக்றெது. 


1 இதுகங்‌ 4 திக்கு வர 
2 அகத்து 5 படாது 
3 கீள்சா 

38:3 


இடம்‌: மேற்படி வட்டம்‌, கோட்டாறு ஏகாலியர்‌ மடவளாகத்திலுள்ள 
சுமைதாங்கிக்‌ கல்‌. 


காலம்‌: கொல்லமாண்டு 990 (க. பி.1814). 


ஆவணம்‌ 75, 2004 111 


செய்தி: பெருமாள்‌ பட்டங்கட்டி என்பவர்‌ அகால மரணமடைந்ததன்‌ 


HANNE 


38:4 


இடம்‌ : 


நினைவாக நிறுவப்பட்ட சுமைதாங்கிக்‌ கல்‌ இது. 


990 வருஷம்‌ 6 மகன்‌ பெரு 
அல்ப்பசி மாதம்‌ 7 மாள்பட்டகெ 
1௦ தேதி கோட்டா 8 ட்டிக்கு 

று கடைசன்‌ 8 குமரன்துணை 
பூமி பட்ட கெட்டி 


தோவாளை வட்டம்‌, குறத்தியறை கிராமம்‌, குறவன்‌ தட்டுப்‌ பாறை 
என்ற இடத்தில்‌ உள்ள பாறை. 


காலம்‌: இ.பி.10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: சாத்தன்‌ சிராவணன்‌ என்பவன்‌ பொன்‌ கொடையளித்தது குறித்த 


மவ AN = 


= 
ம 


ல்‌ 
12 
13 


38:5 


இடம்‌ : 


வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு. 


ஸ்வஸ்திஸ்ரீ கொப்பரகெசரி பன்மர்க்கு யாண்டு 
31 இவ்யாண்டு நாஞ்சி நாட்டு முன்‌ 
னூரிரவி நியமது வண்டூற வீற்றிருந்த 
ருளின எம்பெருமாற்கு இவ்வூர்‌ குன்றப்‌ பள்ளி 
இப்பிக்‌ கவிசியன்‌ சாத்தஞ்‌ சிராவ 
[ணன்‌] மலமாடுது கல்லால்‌ வைத்த 
பது. . றய 

ம்‌ ரிவ்வண்டுறைதவன்‌ 
. . ஏற்றின இறை [7] பொன்‌ 
குன்றப்பள்ளி இப்பிக்‌ கவிச்செயன்‌ 
தன்‌ நிறை கல்லால்‌ நியமத்துக்கு நிறுத்த குளி [கை] 
பொன்‌ . . இவ்வூருடை ஸ்ரீ வைஸ்ரவணன்‌ 
கையிலருப்பனிச்சு விட்டது 


மேற்படி வட்டம்‌, தென்பாறைக்‌ குன்றம்‌ சிவன்கோயில்‌ பலிக்கல்‌. 


காலம்‌: இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: சிவன்கோயிலுக்கு பலிக்கல்‌ உபயமாக செய்தளித்தது. 


ம்‌ 
2 


112 


ஸ்வஸ்திஸ்ரீ வடபாறை குன்றம்‌ வெடங்கன்‌ ல 
வயக்கனாயர்‌ சமயச்‌ சவை உபயம்‌ 


ஆவணம்‌ 15, 2004 


38:6 

இடம்‌: கல்குளம்‌ வட்டம்‌, கழுவன்திட்டுவிளை கிராமம்‌ சாலையருகே 
உள்ள தாண்‌. 

காலம்‌: கொல்லமாண்டு 670, (க. பி. 1494), 


செய்தி: கருப்புக்கட்டி தானமளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 670 வருஷம்‌ 13 கருப்பு கட்‌ 
2 அருளி செய்த ப 14 டியும்‌ ஒழிஞீம்‌ 
3 டி ஆவிது மூப்‌ [ப] 15 
4 ன்‌ வகையும்‌ சிறவ 16 வமைதம்‌ 
5 [ஈ] ய்‌ வகையற்‌ 17 (வகைக்கு [பல] வ 
6 உட்பட்ட (மேற்]ப 18 கையர்‌ 200௧ 
7  டியார்‌ திருவூதி 19 ருப்பு கட்டியும்‌ 
8 தியார்கள்‌ 20 பண்டா ௧௬ 
9 ப[ன்]னை[யர்‌]) பல 21 புக்‌ கட்டியும 
10 வகைய [ற்‌] உள 22 ஒழிந்து கல்‌ 
11 கருப்புகட்டி 23 லு வெட்டி 
12 யும்‌ பண்டா 24 யும்‌ 

38:7 


இடம்‌: மேற்படி வட்டம்‌, கண்டன்விளை கிராமம்‌ கத்தோலிக்க 
தேவாலயத்திற்கு அருகே நாகர்கோவில்‌ திங்கள்சந்தை சாலையின்‌ 


இடப்புறமுள்ள கல்லறை. 
காலம்‌: கொல்லமாண்டு 1053, (க. பி.1677). 
செய்தி: மிராசுதார்‌ சவரிமுத்து நாடான்‌ மகன்‌ அருளப்பன்‌ 


மரணமடைந்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


1877 வருஷம்‌ சவுட்டம்‌ ப 

௬ 13 தேதி 1053 ஆவ 

ணி மாதம்‌ 16 தேதி ஞாயிற்றுக்‌ கிழல 
ம காலை 10 மணிக்கு நான்கூே 

னரி தாலுகா அச்சன்பா 

டு மிராசு சவேரிமுத்து நா 

டான்‌ மகன்‌ அருளப்பன்‌ மர 

ணம்‌ இவனாற்றுமத்துக்காக 
வேண்டிக்‌ கொள்ளவும்‌ 


மெல்‌ PF மொடு 


ஆவணம்‌ 15, 2004 113 








இரண்டாம்‌ பக்கம்‌ 


11 
12 
13 
14 
Le 
16 
17 
18 


39:3 


இடம்‌ த 


கட்டளையிட்டோம்‌ இந்தப்படி 

ககு அனுபவுச்சுக்‌ கொண்டு சுகத்தி 
லேயிருக்கவும்‌ இதுககு சாட்சிவெ 

ங்கல நாட்டார்‌ கிளங்கு நாட்டார்வெ 

ஞ்சமாக்‌ கூடலூராரா இந்தப்ப 

ட்டையம்‌ எழுதின னன்மைக்கு கயி 

லெறி எழுத்து தெண்ணலி கூடலூர்‌ நடந்தை கொ 
டந்தூர்‌ நாட்டார்‌ கையியெழுத்து 


மேலது. 


காலம்‌: இ.பி. 1733. 


செய்தி: இச்செப்பேடு 27.5 செமீ நீளம்‌, 6.5 செமீ அகலம்‌ 109 இராம்‌ 670 மிதி 


எடை கொண்டது. முதல்‌ பக்கத்தின்‌ இடபுறம்‌ நான்கு ஊர்‌ 
பெயர்களுடன்‌ 11 வரிகளும்‌ மறுபக்கத்தில்‌ 15 வரிகளும்‌ உள்ளன. 
மணலூர்‌ நாட்டவர்கள்‌ தொட்டிய நாயக்கர்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்த 
பிச்சை நாயக்கர்‌ மகன்‌ தம்மக்க நாயக்கருக்கு எலவனூரில்‌ 
காணியாட்சியும்‌, குதிரைக்‌ குடையும்‌ கொடுத்தமை. காணியாட்சி 
பெற்ற தம்மக்க நாயக்கர்‌ கோயிலுக்கு மாதம்‌ 30 பணமாக 
வருடமொன்றுக்கு 36 பொன்னும்‌, குதிரைக்காரன்‌, குடைக்காரன்‌, 
தம்பட்டக்காரன்‌ ஆகியோருக்கு 34 பொன்னும்‌ கொடுத்தது போக 
எஞ்சியவற்றைக்‌ காணியாட்சியாக அனுபவித்துக்‌ கொள்ள 
பட்டையம்‌ அளித்தமை. 


முதல்‌ பக்கம்‌ 


மே மெ மூள. வெரல 


10 
11 


116 


தெண்ணிலி கூடலூர்‌ நாடந்தை கொடநதூர்‌ 
பரிதாவி வருடம்‌ மாருகளி மாதம்‌ 18 தேதி மண 
லூர்‌ நாட்டு நாட்டவர்கள்‌ மொளவார்‌ 
தொட்டியரில்‌ பெரிய பிச்சை னாயக்கர்‌ மகன்‌ 
தம்மகக னாயக்கர்‌ எலவனூர்‌ காணி 


__யாசசிககு ஒத்த குதிரை குடையும குடு 


த்தோம கோயிலுக்கு மாசம முப்பது ப 
ணமாக வருட ஒன்றுக்கு முப்பத்தாறு பொ 
ன கோயிலுக்கு குடுக்கவும முப்பத்து னாலு 
பொன்னும்‌ குதிரைக்‌ காறன்‌ குடைக்‌ காறன த 
ம்பட்டக்காறன்‌ இவர்களுக்கும்‌ போக இவரு 
க்கு கோயிலு க காணியா 


ஆவணம்‌ 15, 2004 


இரண்டாம்‌ பக்கம்‌ 
12 இதுவெல்லாம்‌ அனுபவுச்சுக்‌ கொள்ளக்‌ கடவேறா 
13 கவும்‌ இப்படியனுபவுச்சுக்‌ கொண்டு நாட்டுக்கு ஒரு 
14 பலிகுயூ நாலூ ரோடெ அஞ்சாக நடந்து கொள்ளவும்‌ யி ்‌ 
15 ப்படி சம்மதிச்சு காணியாட்சிப்‌ பட்டையம்‌ குடுத்தோம்‌ கீ 
16 ழ்‌ போக்கிய கிணறும்‌ மேல்‌ நோக்கிய மரமும்‌ கல்லும்‌ காவேரியும்‌ 
17 புல்லும்‌ பூமியும்‌ சூரியர்‌ சந்திரர்‌ உள்ள[ள]வும்‌ அனுபவுச்சுக்‌ கொ 
18 ள்ளக்‌ கடவேறாகவும்‌ இதுக்குப்‌ பிசகு பிசகு சொன்னால்‌ கங்க 
19 கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ன பாவத்திலே போவான்‌. 
20 சாங்கத்திலேயும்‌ திருவிளம்மானைக்‌ கொன்ற பா[வ]த்தி[லே] போவான்‌. 
21 பாப்பானைக்‌ கொன்ற பாவத்திலே போவான்‌ இதுக்கு சாட்‌ 
22 சி வெங்கம்பூர்‌ கிஷன்‌ செட்டியார்‌ காரையூர்‌ பிரமாண்டக்‌ 
23 கவுண்டன்‌ சக்கரைக்‌ கவுண்ட [ர்‌] ஊளியம்‌ கும்‌ பாட்டு ராமன்‌ சாட்சி 
24 எழுதினெ ன்மைக்கு நாட்டுக்‌ கணக்கு குமாரசுவாமி எழுத்து 
25 தெண்ணிலி கூடலூர்‌ நடந்தை கொடந்தூர்‌ மணலூர்‌ நாட்டார்‌ 
26 கை எழுத்‌ 


ஆவணம்‌ 15, 2004 117 


| 40. சிவகிரி கண்மாய்‌ தூண்‌ கல்வெட்டு | 


எம்‌ . வெங்கடேசன்‌, இராசபாளையம்‌. 


இடம்‌: திருநெல்வேலி மாவட்டம்‌, சிவகிரி தாலுகா சிவகிரிக்குத்‌ தெற்கில்‌ 
உள்ள ராசிங்கப்பேரி என்ற கண்மாய்க்குள்‌ பெரிய மடையின்‌ 
அருகில்‌ நடப்பட்டுள்ளதூண்‌ கல்வெட்டு. 

காலம்‌: சகம்‌ 1676, (இ.பி.1754) 


செய்‌தி: சிவகிரிப்‌ பாளையக்காரர்‌ வரகுணராம சங்கரபாண்டி வன்னியனார்‌ 
வெதிரிப்‌ பிடாகையில்‌ ராசிங்கப்பேரி என்ற ஏரி, கால்‌, புரவு, 
புன்குளம்‌, பண்ணை உம்பளம்‌ முதலானவற்றை ஏற்படுத்தியமை. 


கலி யில 
சகாத்தம 1 
676ன்‌ 
மேல்‌ சிலா சா 
தன மெளு 
தினபடி பவ 
வருஷம்‌ காற்த்தி 
கைமீ 8௨ 
வரகுணரா 

0 மசங்கரபா 


ழு ரா னர ளு கஇஙுமி்‌ 


11 ணடிய வன 
12 னியனாரவாக 
13 ள்‌ சிவகிரிப்‌ 
14 பிடாகையி 
15 ல்ராசிங்கப 
16 பேரி முதலா 
17 ன குழங்கா 
18 ல புரவு புன்‌ 
19 குழததிலு 
20 ம்‌ பண்ணை 
21 யுணபளம 
22 தெய்வதா 
23 யம்‌ பிரமதா 
24 யம 


ல்‌ ஆவணம்‌ 15, 2004 


41. திருப்பத்தூர்‌ பெரிய கண்மாய்‌ 
கலிங்குக்‌ கல்வெட்டு 





௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 
இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, திருப்பத்தூர்‌ பெரிய 
கண்மாயின்‌ வடக்குக்‌ கலிங்கில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌. 
காலம்‌: கி.பி.176 | 
செய்தி: சிவகங்கை ' மன்னர்‌ முத்துவடுகநாதப்‌ பெரிய உடையாத்தேவர்‌ 


ஆட்சியில்‌ அவரது அமைச்சர்‌ தாண்டவராயப்பிள்ளை மேற்படி 
கண்மாய்க்கு கலிங்கு கட்டியமை. 


1 19 அதிகாரத்தி 
2 விசைய இரகு 20 ல்திருப்புத்‌ 
்‌ னாதமுத்துவ 21 தூர்ப்‌ பெரிய 
4 டுகனாதப்‌ பெரி 22 கண்மாயி 

5 ய .உடையாத்‌ தே 23 க்கு கலிங்கு 
6 வரவர்கள்‌ 24 கட்டி முகிந்‌ 
7  பிரிதிவிராச்‌ 25 த படியினாே 
8 சிய பரிபாலி 26 ல வருஷா 

9 எம்‌ பண்ணி 27 வருஷம்‌ வ 
10 அருளா நின்‌ 28 யிரவமூர்தி 
11 ற சுபானு 29 கிருபையி 
12 அடி . 90 30 னாலே வீர 
13 ௨ 31 போகமா 

14 பிரகாணியார்‌ 32 யி விளைந்து 
ந்த. , 33 குடிபடை 

18 - தாண்ட 34 யும சுகமே 
17 வராயபிள்‌ 35 இருக்க வே 
18 ளையவர்கள்‌ 36 ண்டியது 


ஆவணம்‌ 715, 2004 119 


42. மாடக்குளம்‌ மடைத்தூண்‌ கல்வெட்டு 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌,. 


இடம்‌: மதுரை, பழங்காநத்தத்திற்கு மேற்கிலுள்ள மாடக்குளம்‌ என்ற 
ஊரின்‌ குளத்தின்‌ வடக்கு மடைத்தூண்‌. 


காலம்‌: கி.பி.18ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: ' மேற்படி குளத்தில்‌ திருவாலைவாயன்‌ என்ற மடைக்கல்‌ சாய்ந்து 
டெந்ததைத்‌ திரும்பவும்‌ எடுத்து நாட்டியதைத்‌ தெரிவிக்றைது. 


விறோதி வருஷம்‌ 
ஆவணி மா 

தம்‌ 29 தேதி திருவா 
லைவாயன்‌ ம 
டைக்‌ கல்லு 
எடுத்து நாட்டி 
வித்தான்‌ திரு 
வாலை வாச்சி 

9 அதிகாரி மகன்‌ 
10 ஆரியர்‌ புத்திர 

11 கணக்கு நாய 

12 ன்‌ பிள்ளை 


௦4 ஓ சுக்‌ ர 


120 ஆவணம்‌ 15, 2004 





44. குருசாமிபாளையம்‌ தொட்டிக்‌. 
கல்வெட்டு 





ப. காசிலிங்கம்‌, கரூர்‌. 


இடம்‌: நாமக்கல்‌ மாவட்டம்‌, ராசிபுரம்‌ வட்டம்‌, குருசாமிபாளையம்‌ 
மேற்குரத வீதியில்‌ (தற்போதைய நெசவாளர்‌ கூட்டுறவு சங்கம்‌ 
இருக்குமிடம்‌) உள்ள பிள்ளையார்‌ கோயில்‌ அருகில்‌ உள்ளது. 


காலம்‌: கலி 4931, (கி.பி. 1830). 


செய்தி: தொட்டிக்கல்‌ என்று அழைக்கப்படும்‌ கல்லின்‌ நான்கு புறமும்‌ 
எழுத்துகள்‌ உள்ளன. (இத்தொட்டியை தற்சமயம்‌ நூல்‌ 
தட்டுவதற்குப்‌ பயன்படுத்தி வருகிறார்கள்‌). இத்தொட்டியின்‌ 
உயரம்‌, சுற்றளவு ஆகியன முறையே 3 அடியாகும்‌. இவ்வூரைச்‌ 
சேர்ந்த குமாரசாமி பிள்ளை தாகம்‌ தீர்க்க தண்ணீர்க்‌ ணெறு ஒன்று, 
பசு மாடு நீர்‌ அருந்துவதற்கு நீர்த்‌ தொட்டி ஒன்று, துவைப்பதற்கு கல்‌ 


ஒன்று ஆகியவற்றை அளித்தார்‌. 
1 குருசாமி சகாயம்‌ கலியுக சகாப்தம்‌ 4931 விக்ருதி வருடம்‌ வையாசி மாதம்‌ . 
2 குருசாமி பாழையத்திலிருக்கும்‌ சீர்‌ கருணீகரில்‌ கணக்கு குமாறசாமி பிள்ளை 
செய்த 
3 தாபம்‌ தண்ணீர்‌ கிணரு - நீர்த்தொட்டி பசு உரிஞ்சி கல்‌, துவயகல்‌ சலவக்கல்‌ 
உபயம்‌ 








சி 
ட ஆவணம்‌ 15, 2004 


45. கடம்பூர்‌ மடைக்‌ கல்வெட்டு 


கொடுமுடி சண்முகன்‌, சென்னை. 


இடம்‌ : திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து 
கயத்தாறு செல்லும்‌ வழியில்‌ கடம்பூர்‌ தாண்டி ஒரு கிமீ தூரத்தில்‌ 
கயத்தாற்றிற்கு முன்னால்‌ 8 கிமீ தொலைவில்‌ உள்ள சிற்றேரியின்‌ 
மடைத்‌ தூண்‌. 

காலம்‌: (தமிழ்‌ ஆண்டு) 1049, (க. பி.1874) 


செய்தி: மடை அமைத்தவர்‌ பெயராக இருக்கலாம்‌. 


உ100049 வருவை 
காசி மாதம்‌ 4 தேதி 
திரும 

வாபுர 

ம்‌ சங்‌ 

கரப்ப 

நாயக 

கறவர்‌ 

கள்‌ வ 

10 கைய 

11 றாதெ 

12 ரன்கூ 

13 ஷஉ 


மண AN ச 


ஆவணம்‌ 15, 2004 ப 


- 46, மியான்மர்‌ கணக்கு ஏடு | 


௬. இராசகோபால்‌, சென்னை, 


இரண்டாம்‌ உலகப்போர்‌ வரை இந்தியர்களால்‌ வளப்படுத்தப்பட்டு, 
இந்தியர்கள்‌ வளமாக வாழ உதவிய நாடு மியான்மர்‌ (பர்மா) நாடாகும்‌. 
நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்பகுதியில்‌ 
பர்மாவிற்குத்‌ தனவணிகர்களாகச்‌ சென்று பெரும்‌ பொருளீட்டினர்‌. அன்றைய 
அரசு வருமான வரிவிதிப்பு நெறிகளில்‌ நிறுவன வரவு செலவுக்‌ கணக்கு 
ஏடுகளை இன்றியமையாத ஆவணங்களாகக்‌ கவனித்ததால்‌ கணக்கு 
ஏடுகளில்‌ அடித்தல்‌ திருத்தல்‌, பிழை, இடைச்செருகல்‌, நம்பிக்கை மீறல்கள்‌ 
ஏதும்‌ நிகழாதவாறு பராமரித்தனர்‌. பிழையின்றித்‌ தெளிவாக எழுதுபவர்களே 
கணக்கெழுத அமர்த்தப்பட்டனர்‌. நாள்‌ வரிசையில்‌ எழுதப்பட்ட ஏடுகள்‌ 
'குறிப்பேடு' என்றும்‌ வகைபிரித்தெழுதப்பட்ட ஏடுகள்‌ 'பேரேடு' என்றும்‌ 
அழைக்கப்பட்டன. பேரேடுகள்‌ மேலும்‌ 'இனத்துப்‌ பேரேடு' 
(வாழ்க்கையாளர்‌ பேரேடு), 'செட்டிய வீட்டுப்‌ பேரேடு' (நிறுவனத்தார்‌ 
பேரேடு) என்று வகை பெற்றன. 


இங்கு ஒரு பேரேட்டின்‌ அமைப்பும்‌, கணக்குகளின்‌ தன்மையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லப்படுறெது. ' இப்பேரேடு 25:38 செமி அளவுடையது. 
பக்கங்கள்‌ கருப்பு மையால்‌ 1 முதல்‌ 276 முடிய முத்திரை முறையில்‌ 
எண்ணிடப்பட்டுள்ளன. படுக்கைக்‌ கோடுகள்‌ நீல நிறத்திலும்‌, பட்டியல்‌ 
தலைப்பு மற்றும்‌ உயரக்‌ கோடுகள்‌ சிவப்பு மையிலும்‌ அச்சிடப்பட்டுள்ளன. 
கூடுதலாகத்‌ தேவைப்படும்‌ பட்டியல்‌ கோடுகள்‌ உருளைக்கோல்‌ (யர) 
கொண்டு பிசிறில்லாமல்‌ இரட்டைக்கோடுகளாக அச்சுக்கோடுகள்‌ போலவே 
சிவப்பு மையால்‌ திட்டப்பட்டுள்ளன. கணக்குகளின்‌ இறுதிக்‌ கூட்டுத்‌ 
தொகைகளும்‌, குறுக்காக எழுதப்படும்‌ கணக்குத்‌ தீர்வுகளும்‌ சிவப்பு 
மையால்‌ எழுதப்பட்டுள்ளன. தாள்கள்‌ பழுத்திருந்தாலும்‌ கடந்த நூறு 
ஆண்டுகளில்‌ விரைத்து உடைந்துவிடாது நல்ல நிலையில்‌ உள்ளன. 
'காவிகோ' துணியில்‌ கட்டமைப்பு செய்யப்பட்ட இவ்வேட்டிற்கு கனத்த 
பருத்தித்‌ துணியினால்‌ உறை தைத்துச்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. 


கணக்கு ஏட்டுப்‌ பக்க எண்கள்‌ இன்றைய எண்களிலும்‌ கணக்குத்‌ 
தொகை எண்கள்‌ தமிழ்‌ எண்களிலும்‌ உள்ளன. ஓலைச்சுவடியிலிருந்து 
காகிதத்திற்கு மாறிய நிலையில்‌ ஓலைச்சுவடிப்‌ பழக்கமே : பின்பற்றப்‌ 
பட்டதை இது காட்டுகிறது. வரவு, பற்று, மாதம்‌, வருடம்‌, தேதி, நாளது, 





1. இவ்வேடு சிவகங்கை மாவட்டம்‌ ஆத்தங்குடி பெ.மு.சுப. இல்லத்தில்‌ 
உள்ளது. 


124 ஆவணம்‌ 15, 2004 


வசம்‌, மேற்படி, முதல்‌, 'க்கு' போன்று அடிக்கடிப்‌ பயன்படுத்தப்படுபவை 
குறியீடுகளாகவே உள்ளன. 


இப்பேரேட்டில்‌ காணப்படும்‌ கணக்குத்‌ தலைப்புகள்‌: சுவாமிகள்‌ 
வறவு, ஆதாய வறவு, வட்டிச்‌ சிலவு, சில்வறைச்சிலவு, முதல்‌ வறவு, 
ஊர்க்கடை பத்து வறவு, வயல்‌ கொள்முதல்‌ பத்து வறவு,நெலம்‌ கொள்முதல்‌ 
பத்து வறவு, வயல்‌ சேவா பத்து, வறிப்பணப்‌ பத்து வறவு, மேலவீட்டு 
தெண்டாயுதபாணி, பளைய கணக்கு, யென வட்டி குடுத்த யாதாஸ்து, 
பத்தறம்‌ கொள்முதல்‌ பத்து வறவு, குதாம்பூ கொள்முதல்‌ பத்து வறவு, 
குதாம்பூ சேவா வறவு, பக்காவீடு கொள்முதல்‌, வண்டிமாடு, குதிறை, 
பசுமாடு பத்து வறவு, சம்பள பத்து வறவு, நடப்பு பத்து வறவு, சாமான்‌ 
கொள்முதல்‌, சில்லறை கயிமாத்து, சமையல்‌ கணக்கு, தவணை கணக்கு, 
நகை கொள்முதல்‌, டிக்கிறி கொள்முதல்‌, நெல்கொள்‌ முதல்‌ பத்து வறவு, 
துட்டியேடு, கோட்டு பத்து வறவு, சீட்டுக்‌ காசு பத்து வறவு. இவை மூன்று 
ஆண்டுகள்‌ ஒப்பந்தத்தில்‌ ஒருவர்‌ எழுதிய கணக்காகும்‌. இதனில்‌ பளைய 
கணக்கு, புதுக்கணக்கு என்று குறிப்புகள்‌ வருகின்றன. இவை முன்பு பார்த்த 
பிரதிநிதி, பின்னால்‌ பார்க்க இருக்கும்‌ பிரதிநிதிக்கு ஒப்படைக்கும்‌ கணக்கு 
என்று கருதலாம்‌. 


சுவாமிகள்‌ வறவு என்ற தலைப்பில்‌ சித்தி விநாயகற்‌, மீனாட்சி 
சுந்தறேஸ்பறற்‌ , வெங்கிடாசலபதி ஆகிய ஆகம தெய்வங்களும்‌ கருப்பையா 
என்ற குலதெய்வமும்‌, தெண்டாயுதபாணி என்ற இஷ்டதெய்வமும்‌ உள்ளன. 
ஆண்டுத்‌ தொடக்கங்களில்‌ இத்தெய்வங்களே பணம்‌ தருவதாக இவற்றின்‌ 
பேரில்‌ கால்‌ ரூபாய்‌, அரைக்கால்‌ ரூபாய்‌ எனச்‌ சிறிய தொகைகள்‌ வரவு 
வைக்கப்பட்டுள்ளன. சித்திவிநாயகற்‌ கணக்கில்‌ கார்த்திகை, மார்கழி, தை 
மாதங்களில்‌ 'இருவிளையாடல்‌ புராணம்‌ வாசிக்கு, 'திருவிளையாடல்‌ 
கல்யாணத்துக்கு', 'இருவளையாடல்‌ புராணம்‌ வாசித்து பட்டாபிஷேகத்துக்கு' 
என்றெழுதி அரைக்கால்‌ (1/8) ரூபாய்‌, மூன்று வீசம்‌ (3/16) ரூபாய்‌ வரவு 
வைக்கப்பட்டுள்ளது. கடல்‌ கடந்து சென்றுள்ள இவர்கள்‌ தாயகத்‌ 
தெய்வப்பற்று விடுபட்டுவிடாதிருக்க ஒன்றுகூடி திருவிளையாடற்‌ 





2, EG வரவு (நூ நாளது 
ச்‌ பத்து 27 வசம்‌ 
மீ£ மாதம்‌ ழே மேற்படி 
ணு வருடம்‌ (2 முதல்‌ 
௨ தேதி 3 க்கு 


ஆவணம்‌ 15, 2004 125 


புராணத்தை ஒருவர்‌ வாசிக்க பிறர்‌ கேட்டு தெய்வ(சைவ) பக்தியைப்‌ 
புதுப்பித்துக்‌ கொண்டே இருந்துள்ளனர்‌ என்பது தெரிகிறது. 


ஆதாய வறவு என்ற தலைப்பில்‌ ஒரு பிரதிநிதி மூன்று ஆண்டுகளில்‌ 

ஈட்டித்‌ தந்த இலாபம்‌ காணப்படுகிறது. இது சுமார்‌ 89,000 ரூபாயாகும்‌. இந்த 
இலாபத்‌ தொகை ரொக்கமாக இல்லாது வயல்‌, நிலம்‌, வீடு, கால்நடைகள்‌, 
வண்டிகள்‌, குதாம்பூ(குடோன்‌ - கிடங்கு) ஆகிய அசையும்‌ மற்றும்‌ அசையாச்‌ 
சொத்துக்களாக உள்ளன. வயல்‌ கொள்முதலில்‌ சுமார்‌ ஆறு முறைகளில்‌ 32 
ஏக்கர்‌ வரை ரூ 3100க்கு ரெயம்‌ செய்துள்ளனர்‌. வயல்கள்‌ தவுங்கோம்யுவா, 
சேனையுவா, தைகய்யின்குயின்யுவா, வெண்டாதை முதலிய ஊர்களில்‌ 
வாங்கப்பட்டுள்ளன. விற்பனையாளர்களாக பர்மியர்‌(2) களின்‌ பெயர்கள்‌ 
கொச்சாச்சி, கோசான்யான்‌, கொப்போவூவென்‌, கொசுவையுவே, கொப்போ 
என்று காணப்படுகின்றன. நெலம்‌ கொள்முதல்‌ கணக்கில்‌ வீடு தோட்டம்‌, 
மரங்கள்‌ சார்ந்த இடங்கள்‌ சொல்லப்படுகின்றன. விலைக்கு வாங்கியவையும்‌, 
ஏலத்தில்‌ வாங்கியவையும்‌ (அடிச்சது) சொல்லப்பட்டுள்ளன. சுமார்‌ ரூபாய்‌ 
20,000 வரை இந்நிலங்களுக்காகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. நிலங்கள்‌ 
சிலவற்றின்‌ பரப்பு ஏக்கரில்‌ சொல்லப்பட்ட போதிலும்‌ பல பரப்பளவு 
சொல்லப்படாமலே உள்ளன. குதாம்பூ என்பது 21 கால்கள்‌ 24 களல்கள்‌ 
அளவில்‌ சொல்லப்ப்டுவதும்‌, தகறம்‌ வேய்ந்தது என்று சொல்லப்படுவதும்‌ 
வால்நிலம்‌ (1811 [க0) என்று சொல்லப்படுவதும்‌ அவை கூரை வேயப்பட்ட 
பண்டகசாலைக்‌ கிடங்குகள்‌ என்று ஊடிக்கத்‌ தோன்றுகிறது. அவை 
வாடகைக்கு (சேவா) விடப்பட்டு அதன்‌ மூலம்‌ வருவாய்‌ ஈட்டப்பட்டுள்ளது 
என்றும்‌ தெரிகிறது. வண்டிமாடு, குதிறை, பசுமாடு கணக்கில்‌ மாடுகள்‌ 
வாங்குவதும்‌ விற்பதும்‌ காணப்படுகின்றன. பசுமாடு சொல்லும்போது 
அதோடு காளம்‌ கண்ணு, கிடாரி கண்ணு, கண்ணுக்குட்டி என்று குறிப்பிட்டுக்‌ 
கன்றுகள்‌ வாங்கியமையும்‌ சொல்லப்படுகிறது. 'கொம்மிஞ்சொம்யுவா 
கொம்பியாசான்‌ வசம்‌ நடுவற்‌ முன்னுக்கு கிறையம்‌ வயித்து வாங்கியது! 
என்று வரும்‌ சொற்றொடர்‌ நியாயமான விலையில்‌ அல்லது தரகர்‌ மூலம்‌ 
வாங்கியது என்று கருதத்‌ தோன்றுகிறது. வண்டி மாடுகள்‌ ஏலத்திலும்‌ 
எடுக்கப்பட்டுள்ளன. வண்டி மாடுகள்‌ வாடகைக்குக்‌ கொடுத்தும்‌ பணம்‌ 
பெறப்பட்டுள்ளது. வண்டிகள்‌ 'ரேக்ளா வண்டி' என்றும்‌ 'வண்டி' என்றும்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. ஒரு வண்டிக்கு வேண்டிய பாகங்களைத்‌ தனித்தனியாக 
வாங்கி பின்பு ஒன்று சேர்த்து வண்டி தயார்‌ செய்துள்ளனர்‌. 

"ல பத்து சக்கரம்‌ 2க்கு மூ.2/ஃம்‌ ஷொளகு சீலைககு ரூ. //2ம்‌ கூங்கிபி 

பாயிக்கி சூம்‌ கயறுக்கு மா 18ம்‌ உன்றெட்டுக்கு சூ 338 ம்‌ 

பிறம்தூவளைக்‌கி ரூம்‌ மறத்துக்கு மூலம்‌ சில்லறை ஆணிக்கி ர இரண்டு 

வீசமுமம்‌ யிரும்யூசீ சாமாண்‌ அச்ச பூட்டு உள்பட ரூ.2 க: 6ஆசாரிக்கி சம்பனம்‌ 

மேசம்‌ ஆக பத்து வண்டிக்கு ரூசீ௦ வீசம்‌ அரைக்காணி 


என்று விவரமாகக்‌ கணக்குள்ளமை அன்றைய பொருளாதார நிலையை நாம்‌ 
அறிந்து கொள்ள வசதியாக உள்ளது. பயணங்கள்‌ வண்டி, காடி 
(பேருந்து/சிற்றுந்து), றயில்‌, கப்பல்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ நிகழ்ந்துள்ளன. 


றயில்ச்சாறிசு, காடிக்கூவி, வண்டி வாடகை, றயில்க்‌ கேள்வு, கப்பல்‌ கேள்வு 
ஆகிய சொற்கள்‌ கட்டணங்களைக்‌ குறித்து நிற்கின்றன. இரண்டு நபர்கள்‌ 
த.மிழகத்திவிருந்து பர்மா செல்ல "வண்டி வாடகை றயில்‌ கேள்வு, கப்பல்‌ 
கேள்வு சாப்பாட்டுச்சிலவு சில்லறைச்சிலவு"" அணைத்தும்‌ சேர்ந்து 65 3/16 
ரூபாய்‌ என்று கணக்கெழுதப்பட்டுள்ளது. ஒப்பந்த முறையில்‌ பிரதிநிதியாகச்‌ 
சென்றவர்‌ மூன்றாண்டுகளுக்கு ரூபாய்‌ 6750 நிச்சயித்துக்கொண்டு இதனில்‌ 2 
ஆண்டுகளுக்கான சம்பளம்‌ ரூபாய்‌ 4600 'முன்‌ சம்பளம்‌ யெடுத்துக்‌' 
கொண்டுள்ளார்‌. இவருக்கான வேட்டி, மெத்தை, தலையணை, சமுக்காளம்‌, 
சட்டை அனைத்திற்கும்‌ செலவு எழுதப்பட்டுள்ளன. 


'வறிப்பணக்‌ கணக்கில்‌' வயல்களுக்கு வரி கட்டியமை காட்டப்‌ 
பட்டுள்ளது. ஒரு ஆண்டில்‌ அதிகப்பட்சம்‌ ரூபாய்‌ 1030 வரை வரி 
கட்டியுள்ளனர்‌. இந்தப்‌ பேரேட்டிலிருந்து பல்வேறு பொருளாதாரச்‌ 
செய்திகளையும்‌, சமுதாயச்‌ செய்திகளையும்‌, வாழ்க்கை முறைகளையும்‌ நாம்‌ 
அறிய முடியும்‌. இந்திய நாடும்‌, பர்மிய நாடும்‌ ஆங்கிலேய அரசின்‌ கீழ்‌ ஒரு 
சேர இருந்தமையே இவ்வளவு எளிதான நடைமுறைகளுக்கு வசதியாக 
இருந்தது. மொழி வேறுபாடு தவிர பிற சில நடைமுறை வேறுபாடுகளும்‌ 
கலாச்சார வேறுபாடுகளும்‌ மட்டுமே இருந்தன. தமிழகத்திவிருந்து சென்ற 
தனவணிகர்களில்‌ (சுமார்‌ 300-400க்கும்‌ மேற்பட்டோர்‌) இப்பேரேடு ஒருவர்‌ 
பற்றியதே. இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ முடிந்த பிறகு இவர்களில்‌ பலர்‌ 
தங்களது உடமைகள்‌ அனைத்தையும்‌ விட்டு விட்டுக்‌ கால்நடையாகத்‌ 
தமிழகம்‌ வந்துவிட்டனர்‌. இவர்களது நிலங்களும்‌ சொத்துக்களும்‌ 
அரசுடமையாகி விட்டன. எனினும்‌ இன்னும்‌ பலரது இல்லங்களில்‌ 
இதுபோன்ற பேரேடுகள்‌ உள்ளன. இவற்றிலிருந்து இன்னும்‌ பலவகையான 
செய்திகளைப்‌ பெறமுடியும்‌. 


ஆவணம்‌ 15, 2004 127 




















கல்வெட்டுகளில்‌ இந்த எழுத்து குதிரை லாடம்‌ போன்று வளைந்து 
காணப்படும்‌. சிங்கள- பிராகிருதத்தில்‌ ஸ என்ற ஒலி பெரும்பாலும்‌ ச, 
என்று மாறிவிடும்‌. இந்த எழுத்து இந்தியாவில்‌ உள்ளதைப்‌ 
போலல்லாது சிங்கள- பிராமியில்‌ நேர்கோடுகளால்‌ அமைகிறது. 


தமிழகக்‌ கடலோர ஆய்வுகளில்‌ சிங்கள-பிராகிருத மொழியிலும்‌ 
சிங்கள-பிராமி எழுத்துகளிலும்‌ பொறித்த பானை ஓட்டுக்‌ கீறல்கள்‌ கிடைத்து 
வருகின்றன. இவற்றை அடையாளம்‌ கண்டு சரியாகப்‌ படித்துப்‌ 
புரிந்துகொள்ள இளம்‌ ஆய்வாளர்களுக்கு மேற்கண்ட குறிப்புகள்‌ உதவும்‌ என 
நம்புகிறேன்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 


1. Iravatham Mahadevan, "Old Sinhalese Inscriptions from Indian Ports", 
Journal of the Institute of Asian Studies, 14:1, pp.55-68, 1996. 


2. lravatham Mahadevan, Early Tamil Epigraphy, Harvard & Cre-A, 
Chennai, 2003, p.49. 


142 ஆவணம்‌ 15, 2004 





| 54. தாண்டிக்குடி அகழாய்வு  - 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகக்‌ கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ துறை 

திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கொடைக்கானல்‌ வட்டம்‌, தாண்டிக்குடியில்‌ 2004 

மே மாதத்தில்‌ அகழாய்வு மேற்கொண்டது. இந்தியத்‌ தொல்லியல்‌ 
அளவீட்டுத்துறை இவ்வகழாய்விற்கு நல்கை வழங்கியது, 


இவ்வூர்‌ மருத நதியின்‌ இடது கரையில்‌ கடல்‌ மட்டத்திலிருந்து 4400 
அடி உயரத்தில்‌ அமைந்துள்ளது. கி.மு.கஆம்‌ நூற்றாண்டு. முதற்கொண்டே 
இப்பகுதிகளில்‌ பண்பாட்டுப்‌ பரவல்‌ நிகழ்ந்துள்ளதை இங்கு கடைக்கும்‌ 
தொல்லியல்‌ எச்சங்கள்‌ தெனிவுறுத்துகின்றன. இப்பகுதியானது சங்க 
காலத்தில்‌ வாழ்ந்த குறுநில மன்னர்களான தோன்றிக்கோன்‌ மற்றும்‌ 
கோடைப்பொருநன்‌ ஆகியோருடன்‌ தொடர்புபடுத்தப்படுறெது. 


1928இல்‌ மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆங்லேடு (Anglade) 
தாண்டிக்குடிப்‌ பகுதியில்‌ இருக்கும்‌ சில சிதைவுற்ற கல்‌இட்டைகள்‌ 
(0௦1818) இருந்ததை ஆவணப்படுத்தியுள்ளார்‌. கட்டுரையாசிரியர்‌ 
இப்பகுதியில்‌ மேற்கொண்ட கள ஆய்வின்போது தாண்டிக்குடியில்‌ பாண்டிய 
மன்னன்‌ குலசேகர பாண்டியனின்‌ 12ஆம்‌ ஆட்சியாண்டைச்‌ (.பி1280) 
சேர்ந்த கல்வெட்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதில்‌ இவ்வூர்‌ 
தான்றிக்குடி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. "தான்றி" என்பது ஒரு 
மரவகையின்‌ பெயர்‌ (termenalia bellerica). இது இன்றும்‌ இப்பகுதியில்‌ 
அதிக அளவில்‌ காணப்படுகின்றது. இக்கல்வெட்டு மணலூருக்கும்‌ 
தாண்டிக்குடிக்கும்‌ இடையே நிலவிய முன்பகையைத்‌ இர்த்து இவ்விரு 
ஊரார்களும்‌ தங்கவிடையே ஏற்படுத்திக்கொண்ட ஒப்பந்தத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. இப்பகுதி மிளகு, ஏலக்காய்‌ - முதலியவற்றைப்‌ பயிரிடவும்‌ 
அவற்றை மேற்கத்திய நாடுகளுக்குக்‌ குறிப்பாக ரோமநாட்டிற்கு ஏற்றுமதி 
செய்யவும்‌ ஏதுவாக இருந்துள்ளது. 


தாண்டிக்குடிக்கும்‌ பொம்மகாட்டுக்கும்‌ இடையே மருதநதியின்‌ 
வலக்கரையில்‌ 1000க்கும்‌ மேற்பட்ட பெருங்கற்படைக்கால ஈமக்குழிகள்‌ 
காணப்படுகின்றன. தாழி, பரல்‌ உயர்‌ பதுக்கை முறைகளை கவனத்தில்‌ 
கொண்டு கல்லறைகளின்‌ அமைப்பு, முக்கியத்துவம்‌, காலம்‌ இவற்றை அறிய 
நான்கு ஈமக்குழிகள்‌ அகழப்பட்டன. 


காப்பி வாரிய வளாகத்தின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ உள்ள பரல்‌ உயுர்‌ 
பதுக்கை அகழ்வில்‌ வழிநடையுடன்‌ (10855826) கிழக்குப்‌ பகுதியில்‌ 
இடுதுளையும்‌ காணப்படுஇிறது. மூடுகல்‌ (௨௭01) 3 டன்‌ எடை கொண்டது. 
நீத்தோர்‌ நினைவாக மேற்கொள்ளப்பட்ட சடங்குகள்‌ பதுக்கையின்‌ இகழ்‌ 
வைக்கப்பட்ட கற்பலகையின்‌ மேல்‌ செய்யப்பட்டுள்ளது. 50க்கு.ம்‌ மேற்பட்ட 


146 ஆவணம்‌ 15, 2004 








ஆவணம்‌ 15, 2004 


148 











56. இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியும்‌ 
கந்தளாய்ச்‌ சாசனமும்‌” 


ப்‌. புஷ்பரட்ணம்‌, இலங்கை. 


தமிழகத்தின்‌ முதன்மைச்‌ சாசனவியலாளர்களில்‌ ஒருவராக இருந்த 
அமரர்‌ தி.நா.சுப்பிரமணியம்‌ அவர்களின்‌ பெயரில்‌ அமைந்துள்ள. 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவை நிகழ்த்துவதையிட்டு நான்‌ மிக்க மகிழ்ச்சி 
அடைகிறேன்‌. அந்த வாய்ப்பை எனக்களித்த தமிழகத்‌ தொல்லியல்‌ 
கழகத்தின்‌ அனைத்து உறுப்பினர்களுக்கும்‌ முதற்கண்‌ என்‌ நன்றிகள்‌. 

தமிழகத்தின்‌ பண்டைய வரலாற்றை மீள்‌ கட்டமைப்பதில்‌ கடந்த 
நூற்றாண்டில்‌ பல்கலைக்கழகத்திற்கு வெளியேயுள்ள பல அறிஞர்கள்‌ பாரிய 
பங்களிப்பை ஆற்றியுள்ளனர்‌. அவர்களுள்‌ தமிழகக்‌ கல்வெட்டாராய்ச்சியில்‌ 
தனக்கென முத்திரை பதித்தவர்களுள்‌ அமரர்‌ தி.நா.சுப்பிரமணியன்‌ 
அவர்களுக்குத்‌ தனியிடம்‌ உண்டு. இவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே 
ஏ.வி. பர்ணல்‌ என்ற மேற்கு நாட்டவரும்‌, து.அ. கோபிநாதராவ்‌ என்ற 
தென்னிந்தியரும்‌ தென்னக வரிவடிவம்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ இரு நூல்களை 
எழுதியுள்ளனர்‌. ஆயினும்‌ அமரரால்‌ 1938இல்‌ எழுதி வெளியிடப்பட்ட 
"பண்டைய தமிழ்‌ எழுத்துக்கள்‌ என்னும்‌ தமிழ்‌ நூல்‌ முன்னையவர்களின்‌ 
நூல்களைக்‌ காட்டிலும்‌ பல காரணங்களுக்காக விதந்து குறிப்பிடத்தக்கது. 
இன்றும்‌ தமிழகத்தில்‌ தொல்வரிவடிவம்‌ பற்றி ஆராய முற்படும்‌ ஒருவருக்கு 
இவரின்‌ நூலே அரிச்சுவடாக இருப்பது அதற்குரிய காரணங்களில்‌ ஒன்றாகக்‌ 
குறிப்பிடலாம்‌. அந்த அளவிற்கு அந்நூலின்‌ மூலம்‌ அவர்‌ தமிழியல்‌ உலகைத்‌ 
தமக்கு கடமைப்படுத்தி விட்டார்‌ என்றே கூறவேண்டும்‌. 


1930ஆம்‌ ஆண்டளவில்‌ தமிழகக்‌ கல்வெட்டுகள்‌ பற்றி எழுதத்‌ 
தொடங்கிய அவர்‌ தனது அறுபத்தெட்டாவது வயதில்‌ (30.1.1972) அகால 
மரணத்தை தழுவும்‌ வரை தன்‌ ஆராய்ச்சியிலும்‌, எழுத்திலும்‌ அக்கால 
ஆய்வாளர்களை ஆட்டிப்படைத்த மனக்கிலேசங்களுக்கும்‌, துவேசங்‌ 
களுக்கும்‌ அப்பாற்பட்டவராக நின்று தனது பணியைத்‌ திறம்பட நடாத்திய 
பெருமைக்குரியவர்‌. அத்தகைய பெருமகனாரை நினைவுபடுத்தித்‌ 
தமிழகத்தின்‌ இன்றைய முதன்மைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ அவர்கள்‌ ஏற்படுத்தியுள்ள அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவை 
நான்‌ நிகழ்த்துவது எனக்குப்‌ பெருமையளிக்கிறது. 





“இரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌, இ.ஆ.ப. (ஓய்வு) அவர்கள்‌ நிறுவியுள்ள இ.நா.சப்‌்.பிரமணியம்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு எண்‌.5, இடம்‌: வேலூர்‌, நாள்‌:19.07.2003. 


ஆவணம்‌ 75, 2004 151 


அறிமுகம்‌ 


இந்தியாவைப்‌ போல்‌ இலங்கையிலும்‌ கி.மு.3ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 
கல்‌, பொன்‌, செம்பு, மட்பாண்டம்‌ போன்ற பொருட்களில்‌ சாசனங்கள்‌ 
பொறிக்கும்‌ மரபு தோற்றம்‌ பெற்றதற்குப்‌ பல சான்றுகள்‌ காணப்படுகின்றன. 
அவற்றுள்‌ 2000க்கு மேற்பட்ட பிராமிச்‌ சாசனங்கள்‌ கி. பி.5ஆம்‌ நூற்றாண்டுக்கு 
முற்பட்டவையாக அடையாளம்‌ காணப்பட்டுள்ளன (Paranavitana 1970, 
1983). இவ்வளவு எண்ணிக்கை உடைய சாசனங்கள்‌ இலங்கையைத்‌ தவிர 
தென்னாசியாவின்‌ ஏனைய வட்டாரங்களில்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்‌ 
பட்டதாகத்‌ தெரியவில்லை. இச்சாசனங்கள்‌ தமிழகம்‌ தவிர சமகாலத்‌ 
தென்னாசியச்‌ சாசனங்களைப்‌ போல்‌ பிராகிருத மொழியில்‌ எழுதப்‌ 
பட்டாலும்‌, அவற்றுள்‌ பல சாசனங்களில்‌ தமிழ்ப்‌ பிராமி எழுத்தும்‌, தமிழ்ப்‌ 
பெயர்களும்‌ காணப்படுகின்றன. இவை தமிழகத்தைப்‌ போல்‌ தமிழைத்‌ 
தாய்மொழியாகக்‌ கொண்ட மக்கள்‌ பண்டு தொட்டு இலங்கையில்‌ 
வாழ்ந்ததற்குச்‌ சான்றாக அமைகின்றன. ஆயினும்‌ தமிழகத்தைப்‌ போல்‌ 
முற்றும்‌ தமிழ்‌ மொழியில்‌ எழுதப்பட்ட ஒரு பிராமிக்‌ கற்சாசனம்தானும்‌ 
இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 


இப்பிராமிச்‌ சாசனங்களைத்‌ தொடர்ந்து கி.பி.8-9ஆம்‌ நூற்றாண்டுக்கு 
உரியதாகக்‌ கருதக்கூடிய தமிழ்‌, சிங்கள, சமஸ்கிருதச்‌ சாசனங்கள்‌ சில 
இலங்கையில்‌ கிடைத்துள்ளன. ஆயினும்‌ அவற்றின்‌ எண்ணிக்கை மற்றைய 
காலப்பகுதிக்குரிய சாசனங்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌ மிகக்‌ குறைவாகும்‌. 
கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து தமிழ்‌, சிங்கள மன்னர்களின்‌ ஆட்சி மாறி 
மாறி இலங்கையில்‌ ஏற்பட்டதாலும்‌, தமிழகத்‌ தொடர்பும்‌, செல்வாக்கும்‌ 
முன்னரைக்‌ காட்டிலும்‌ அதிகரித்ததாலும்‌ தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ வகையிலும்‌, 
தொகையிலும்‌ அதிகரித்துக்‌ காணப்படுகின்றன. கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஐரோப்பியர்‌ ஆட்சி ஏற்பட்டதைத்‌ தொடர்ந்து இவற்றின்‌ எண்ணிக்கை 
படிப்படியாகக்‌ குறைவடைந்து செல்கின்றன. 

தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்‌ 


இலங்கையில்‌ இதுவரை 200க்கு உட்பட்ட தமிழ்ச்‌ சாசனங்களே 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை சமகாலத்‌ தமிழகத்தோடு 
ஒப்பிடுகையில்‌ மிக அரிது என்றே குறிப்பிடலாம்‌. இதனால்‌ பண்டைய 
தமிழக வரலாறு பற்றிய ஆய்வில்‌ சாசனங்கள்‌ பெற்று வருவது போன்ற 
முக்கியத்துவத்தை இலங்கைத்‌ தமிழர்‌ வரலாறு பற்றிய ஆய்வில்‌ இதுவரை 
பெறத்‌ தவறிவிட்டன எனக்‌ கூறலாம்‌. இதற்குத்‌ தமிழகத்தோடு ஒப்பிட்டு 
இலங்கையில்‌ தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ அதிகம்‌ வெளியிடப்படவில்லை என்ற 
கருத்தை ஆய்வாளர்கள்‌ இலர்‌ முன்வைத்துள்ளனர்‌. தமிழகத்தோடு 
ஒப்பிடுகையில்‌ இலங்கையில்‌ வெளியிடப்பட்ட தமிழ்ச்‌ சாசனங்களின்‌ 
எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆயினும்‌ 
பண்டைய நாளில்‌ தமிழர்கள்‌ வாழ்ந்த பல இடங்கள்‌ இன்று மக்கள்‌ 
நடமாற்றமற்ற காடுகளாகவும்‌, பயன்படுத்த முடியாத நிலங்களாகவும்‌ 


ற ஆவணம்‌ 15, 2004 


உள்ளன. பிரித்தானியர்‌ ஆட்சியில்‌ இவ்விடங்களில்‌ கடமையாற்றிய 
இராணுவ அதிகாரிகள்‌, பண்டைய கால நீர்ப்பாசன முறை பற்றி ஆராய்ந்த 
பொறியியலாளர்கள்‌ தமது கடமையின்போது பல கல்வெட்டுகளை, 
விக்கிரகங்களை, நாணயங்களைக்‌ கண்டுபிடித்ததாகத்‌ தமது அறிக்கைகளில்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌ (Parker 1909, [ஸு 1917). ஆயினும்‌ அந்த இடங்கள்‌ 
பிற்காலத்தில்‌ அரச மட்டத்திலோ, அல்லது தனிப்பட்டவர்களாகவோ 
ஆய்வுக்கு உட்படுத்தியதாகத்‌ தெரியவில்லை. அந்த இடங்களில்‌ எல்லாம்‌ 
திட்டமிட்டு ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்படுமாயின்‌ பல தமிழ்ச்‌ சாசனங்களைக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌ என்ற நம்பிக்கை இப்போது ஏற்பட்டு வருகிறது. 


ஒப்பீட்டடிப்படையில்‌ இலங்கையில்‌ கிடைத்த தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ குறைவாக இருப்பினும்‌ அவை பற்றிய ஆய்வு 
தமிழகத்திற்குச்‌ சமனான காலத்தில்‌ இருந்து மேற்கொள்ளபட்டு வந்துள்ளதை 
அவதானிக்க முடிகிறது. பதினாறாம்‌ நூற்றாண்டிலிருந்து இலங்கை 
ஐரோப்பியர்‌ ஆட்சிக்கு உட்பட்டபோது அவர்கள்‌ கடைப்பிடித்த 
கலையழிவுக்‌ கொள்கையால்‌ இலங்கையில்‌ இருந்த பல இந்து ஆலயங்கள்‌ 
அழிக்கப்பட்டன. அவ்வாறு அழிக்கப்பட்ட ஆலயங்களில்‌ பக்தி 
இயக்கத்தைத்‌ தலைமை ஏற்று நடாத்திய நாயன்மாரால்‌ போற்றிப்‌ 
பாடப்பட்ட கிழக்கிலங்கையில்‌ இருந்த திருக்கோணேஸ்வரமும்‌ ஒன்றாகும்‌. 
கடலினுள்‌ மூழ்குண்டிருக்கும்‌ அவ்வாலயத்தின்‌ கட்டிடச்‌ சிதைவுகளைப்‌ 
பின்னர்‌ ஆராய்ந்தபோது அவற்றினுள்‌ சில தமிழ்க்‌ கல்வெட்டுக்களும்‌ 
காணப்பட்டன. அவற்றின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்த அப்போதைய 
தளபதி கொன்ஸ்ரான்‌ தீஸா நொரங்சே (Contantine De 588 Nornce) அவ்வூர்‌ 
மக்களது உதவியோடு அச்சாசனங்களை ஓரளவிற்கு மொழிபெயர்த்து 
ஒல்லாந்து நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்‌. இம்முயற்சியே இலங்கைத்‌ 
தமிழ்ச்சாசன ஆராய்ச்சியின்‌ தொடக்ககாலம்‌ எனக்‌ கூறப்படுறைது. 
இருப்பினும்‌ அறிவியல்‌ ரீதியான ஆய்வு 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ 
குறிப்பாக 1875ஆம்‌ ஆண்டின்‌ பின்னரே ஏற்பட்டதெனக்‌ கூறலாம்‌. இக்காலப்‌ 
பகுதியில்‌ இருந்து சிங்களச்‌ சாசனங்களை ஆராய்ந்தறிவதில்‌ அக்கறை 
காட்டிய பலரும்‌ அவற்றோடு தமிழ்ச்‌ சாசனங்களை ஆராய்வதிலும்‌ அக்கறை 
காட்டினர்‌. அவர்களுள்‌ பிளாண்ட்‌, வவூல்‌, கியூச்‌ நெவில்‌, பெல்‌, 
கிருஷ்ணசாஸ்திரி, கொட்றிங்ரன்‌, முதலியார்‌ இராசநாயகம்‌ போன்றவர்களைக்‌ 
குறிப்பிடலாம்‌. இவர்களுள்‌ இலங்கைத்‌ தொல்லியற்‌ இணைக்களப்‌ 
பணிப்பாளராக இருந்த எச்‌.சி. பி. பெல்லின்‌ (H.C.P.Bel!) முயற்சி சிறப்பாகக்‌ 
குறிப்பிடத்தக்கது. அவர்‌ தென்னிந்தியச்‌ சாசனவியிலாளரான கிருஷ்ண 
சாஸ்திரியுடன்‌ ஏற்படுத்திக்‌ கொண்ட தொடர்பின்‌ காரணமாக அவர்‌ 
உதவியால்‌ இலங்கையில்‌ கிடைத்த தமிழ்ச்‌ சாசனங்களும்‌ வாசித்தறியப்பட 
வாய்ப்பேற்பட்டது. குறிப்பாக 1911-12 காலப்பகுதியில்‌ இலங்கையில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட நாற்பத்தெட்டு தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ பற்றி இலங்கைத்‌ 
தொல்லியற்‌ திணைக்கள ஆய்வு அறிக்கையில்‌ வெளிவருவதற்கு பெல்லின்‌ 
இக்கூட்டு முயற்சி ஒரு முக்கிய காரணமாக இருந்தது (பத்மநாதன்‌ 1971-72: 14). 


ஆவணம்‌ 15, 2004 153° 


அத்துடன்‌ அவற்றில்‌ பதினெட்டுச்‌ சாசனங்கள்‌ பற்றி கிருஷ்ணசாஸ்திரி 
தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌ தொகுதி 4இல்‌ பிரசுரித்திருந்தார்‌. 


இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசனங்களை அறிவியல்‌ பூர்வமாக இலங்கை 
வரலாற்றைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டு ஆராய முற்பட்டவராகப்‌ 
பேராசிரியர்‌ பரணவிதானா குறிப்பிடப்படுகிறார்‌. ஏராளமான சிங்களச்‌ 
சாசனங்களைப்‌ பதிப்பித்த அவர்‌ தமிழ்ச்‌ சாசனங்களையும்‌ பதிப்பிக்க 
முற்பட்டதன்‌ மூலம்‌ தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியின்‌ இரண்டாவது கட்டத்தை 
ஆரம்பித்து வைத்தார்‌ என்ற சிறப்பு அவருக்கு உண்டு. 1980 களில்‌ பேராசிரியர்‌ 
கணபதிப்பிள்ளை மூன்று தமிழ்ச்‌ சாசனங்களைப்‌ பதிப்பித்ததன்‌ மூலம்‌ 
இத்துறையில்‌ பிரவேசித்தார்‌. இவரின்‌ பணிகள்‌ இத்துடன்‌ நின்றுவிட்டாலும்‌ 
பிற்காலத்தில்‌ பலரும்‌ இத்துறையில்‌ ஆர்வம்‌ காட்டுவதற்கு இவரது முயற்சி 
ஒரு காரணம்‌ என்ற வகையில்‌ இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியில்‌ 
அவருக்குத்‌ தனியிடம்‌ உண்டு. 


1970களின்‌ பின்னர்‌ பேராதனை, யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகங்களின்‌ 
வரலாறு, தமிழ்த்‌ துறைகளில்‌ கடமையாற்றிய கே. இந்திரபாலா, 
எ.வேலுப்பிள்ளை, சி. பத்மநாதன்‌, குணசிங்கம்‌ போன்றவர்கள்‌ இலங்கைத்‌ 
தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியில்‌ குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச்‌ செய்துள்ளனர்‌ 
எனக்‌ கூறலாம்‌. இக்காலத்தில்‌ இருந்தே இச்சாசனங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்ட விரிவான தனி நூல்களும்‌ (Veluppillai, 1971; 1980, குணசிங்கம்‌ 
1973), கட்டுரைகளும்‌ (இந்திரபாலா 1968-69, பத்மநாதன்‌ 1971-72) 
வெளிவந்ததைக்‌ காணமுடிகிறது. இவர்களில்‌ சிலருக்குப்‌ புதிய தமிழ்ச்‌ 
சாசனங்களைக்‌ கண்டுபிடித்த பெருமை இல்லாவிட்டாலும்‌, பிறர்‌ 
கண்டுபிடித்த சாசனங்களைச்‌ சரியாக வாசித்து இலங்கை வரலாற்றுப்‌ 
பின்புலத்தில்‌ அச்சாசனங்களுக்குச்‌ சரியான விளக்கம்‌ கொடுத்தவர்கள்‌ என்ற 
பெருமையுண்டு. இருப்பினும்‌ 1997களின்‌ பின்னர்‌ தமிழ்ச்‌ சாசனவியலில்‌ 
புலமையுடைய தமிழகத்தை சேர்ந்த ௭. சுப்பராயலு, ப. சண்முகம்‌, யப்பான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்த நொபொரு கராசிமா, இலங்கையைச்‌ சேர்ந்த சி. பத்மநாதன்‌ 
போன்றோர்‌ இணைந்து இலங்கையில்‌ மேற்கொண்ட ஆய்வுகளில்‌ புதிய சில 
தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ இனங்காணப்பட்டிருப்பதுடன்‌, முன்னைய காலங்களில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டு விளக்கக்‌ குறிப்புகளுடன்‌ பதிப்பிக்கப்பட்ட சில தமிழ்ச்‌ 
சாசனங்களின்‌ காலம்‌, கருத்து, வாசிப்பு, விளக்கம்‌ என்பன மீள்‌ வாசிப்புக்கு 
உட்படுத்தப்பட வேண்டும்‌ என்ற ஆணித்தரமான கருத்துச்‌ சூழலும்‌ 
உருவாகியுள்ளது. இதுவே இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசனவியல்‌ பற்றிய ஆய்வின்‌ 
இன்றைய நிலையாகும்‌. இந்த அடிப்படையில்‌ இவ்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவுக்கு கந்தளாயில்‌ இக்கட்டுரை ஆசிரியர்‌ கண்டுபிடித்த தமிழ்க்‌ 
கல்வெட்டு கருப்பொருளாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. 
கந்தளாயின்‌ பூர்விகமும்‌, தமிழ்ச்‌ சாசனங்களும்‌ 


கிழக்கிலங்கையில்‌ தமிழர்கள்‌ பாரம்பரியமாக வாழ்ந்து வரும்‌ 
கிராமங்களில்‌ கந்தளாயும்‌ ஒன்றாகும்‌. இக்கிராமம்‌ திருகோணமலை நகருக்கு 


154 ஆவணம்‌ 15, 2004 


தென்கிழக்கே எட்டு மைல்‌ தொலைவில்‌ உள்ள பேராறு என்ற இடத்தை 
அடுத்து அமைந்துள்ளது. 1950 அளவில்‌ அரசாங்கத்தால்‌ புதிய குடியேற்றத்‌ 
திட்டம்‌ ஏற்பட்டதைத்‌ தொடர்ந்து தற்காலத்தில்‌ இவ்வட்டாரத்தில்‌ சிங்கள, 
முஸ்லீம்‌ குடியிருப்புக்களின்‌ எண்ணிக்கை அதிகரித்துக்‌ காணப்படுகின்றன. 
ஆயினும்‌ பண்டு தொட்டு தமிழ்‌ மக்களே இங்கு பெரும்பான்மையாக 
வாழ்ந்து வருகின்றனர்‌ என்பதை இக்கிராமம்‌ தொடர்பாகக்‌ கிடைத்து வரும்‌ 
தொல்லியல்‌, இலக்கியச்‌ சான்றுகள்‌ உறுதிப்படுத்துன்றன. அவற்றுள்‌ 
தமிழ்ச்‌ சாசனங்களுக்கு முக்கிய பங்குண்டு. அவற்றின்‌ வரலாற்று 
முக்கியத்துவத்தை இவ்விடத்தில்‌ எடுத்துக்‌ கூறுவதற்கு முன்பாக இக்கிராமம்‌ 
அமைந்துள்ள வட்டாரத்தின்‌ பழமை பற்றிய சான்றுகள்‌ சிலவற்றை எடுத்துக்‌ 
கூறுவது பொருத்தமாகும்‌. 


இலங்கையின்‌ ஏனைய பல இடங்களைப்‌ போல்‌ கந்தளாய்‌ 
அமைந்துள்ள வட்டாரத்தின்‌ ஆரம்பகாலக்‌ குடியிருப்புக்கள்‌ பெருங்‌ 
கற்காலப்‌ பண்பாட்டுக்குரியவை என்பதை இலங்காத்துறை போன்ற 
இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சான்றுகள்‌ உறுதிப்படுத்துகின்றன. 
இப்பண்பாட்டு வழிவந்த மக்களில்‌ பெரும்பான்மையோர்‌ தமிழைத்‌ தாய்‌ 
மொழியாகக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பதை இ.மு.3ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 
இவ்வட்டாரத்தில்‌ பயன்படுத்தப்பட்டு வந்த பிராமிக்‌ கல்வெட்டுகள்‌ 
உறுதிப்படுத்துகின்றன (Paranavitana 1970, 1983). இக்கல்வெட்டுக்களில்‌ 
தமிழ்மொழிக்குரிய சிறப்பெழுத்துக்கள்‌ பயன்படுத்தப்பட்டிருப்பதுடன்‌, 
ஆய்‌, வேள்‌, பரும (பெருமகன்‌), ஊதிய (உதியன்‌) போன்ற தமிழ்ப்‌ 
பெயர்களும்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன (புஷ்பரட்ணம்‌ 2001). 
அவற்றுள்‌ வேள்‌, பருமகன்‌ போன்ற பட்டப்பெயர்கள்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளமை இ.மு.3ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து தமிழரிடையே இனக்குழுத்‌ 
தலைவர்கள்‌ அல்லது சிற்றரசர்களின்‌ ஆட்சி தோன்றியிருக்கலாம்‌ என்பதைக்‌ 
கோடிட்டுக்‌ காட்டுகின்றன. சேருவில்‌ என்ற இடத்தில்‌ இருந்து கிடைத்த 
பிராமிக்‌ கல்வெட்டில்‌ சோழ (சுட) என்ற பெயருடன்‌ தமிழ்ச்‌ சோழ (தமிட 
சட) என்ற பெயரும்‌ இடம்‌ பெற்றுள்ளதாக சுதர்சன்‌ செனிவரட்னா 
குறிப்பிடுகிறார்‌ (Seneviratne 1984). இந்த வேறுபாடு சோழ என்ற 
பெயருடன்‌ இவ்வட்டாரத்தில்‌ வாழ்ந்த தமிழரில்‌ இருந்து தமிழ்‌ நாட்டுச்‌ 
சோழரை வேறுபடுத்திக்‌ காட்டுவதற்காகப்‌ பயன்படுத்தி இருக்கலாம்‌. 

சோழர்‌ ஆட்சியில்‌ இராசராசப்‌ பெரும்பள்ளி எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ 
பெற்ற இவ்வட்டாரத்தில்‌ இருந்த பெளத்த விகாரை பண்டைய நாளில்‌ 
வெல்கம்‌ விகாரை எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. இவ்விகாரையுடன்‌ 
தொடர்புடைய கி.பி.முதல்‌ நூற்றாண்டுக்குரிய பிராமிக்‌ கல்வெட்டொன்று 
இடைத்துள்ளது. அக்கல்னெட்டில்‌ பிராகிருத மொழியில்‌ எழுதப்பட 
வேண்டிய பல சொற்கள்‌ தமிழ்‌ மயப்படுத்தப்பட்டுள்ளதைக்‌ காணமுடிகிறது. 
இதன்‌ முக்கியத்துவத்தை ஆராய்ந்த பரணவிதான இக்கல்வெட்டை 
எழுதியவர்‌ தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ (Paranavitana 1983). இது பண்டைய நாவில்‌ பெளத்த 


ஆவணம்‌ 75, 2004 155 


மதத்திற்கும்‌ தமிழருக்கும்‌ உள்ள உறவுக்கு ஒரு சான்றாக அமைகிறது. 
பெளத்த மதத்தை முதன்மைப்படுத்திக்‌ கூறும்‌ மகாவம்சம்‌ என்ற பாளி நூல்‌ 
தி.பி.4ஆம்‌ நூற்றாண்டில்‌ அநுராதபுரத்தில்‌ ஆட்சிபுரிந்த மகாசேனன்‌ என்ற 
சிங்கள மன்னன்‌ இழக்கிலங்கையில்‌ வழிபடப்பட்டு வந்த மூன்று 
சிவாலயங்களை இடித்து அவ்விடங்களில்‌ பெளத்த விகாரை கட்டியதாகக்‌ 
கூறுகிறது. அவ்வாறு அழிக்கப்பட்ட ஆலயங்களில்‌ ஒன்று கந்தளாயில்‌ 
அமைந்இிருந்தது (Mahavamsa Ch. XXXVII:40-41). 


பக்தி இயக்கத்தின்‌ தோற்றத்தை தமிழகத்தில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ 
மாறுதலும்‌, வணிகக்‌ கணங்களின்‌ எழுச்சியும்‌ சமகால இலங்கையைப்‌ பல 
நிலையிலும்‌ பாஇத்ததை வரலாற்று ரீதியாகக்‌ காணமுடிகிறது. இக்காலம்‌ 
தொட்டு தமிழகத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புக்களுக்கு 
எல்லாம்‌ தமிழர்கள்‌ பெரும்பான்மையாக வாழ்ந்த இடங்களே முக்யெ 
தளங்களாக இருந்தன (81188 1981). அவற்றுள்‌ கந்தளாய்க்‌ கிராமம்‌ 
அமைந்துள்ள வட்டாரமும்‌ ஒன்றாகும்‌. பக்தி இயக்கத்தைத்‌ தலைமையேற்று 
நடாத்திய நாயன்மார்கள்‌ தமிழகத்தை அடுத்து இலங்கையில்‌ உள்ள இரு 
சிவாலயங்களையே பெரிதும்‌ போற்றிப்‌ பாடியுள்ளனர்‌. அவற்றுள்‌ ஒன்றான 
இருக்கோணேஸ்வரம்‌ கந்தளாய்‌ வட்டாரத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது. 
இக்காலத்தில்‌ தமிழக அரசியல்‌, பண்பாட்டுச்‌ செல்வாக்கு அதிகரித்து 
இருந்ததைச்‌ சமகாலப்‌ பாளி இலக்கியங்கள்‌ மட்டுமன்றி பல்லவர்‌ கால 
திரந்தச்‌ சாசனம்‌, நாணயங்கள்‌, இந்து விக்கிரகங்கள்‌ என்பனவும்‌ 
உறுதிப்படுத்துகின்றன (குணசிங்கம்‌ 1973). 


இ. பி.993இல்‌ இலங்கை சோழரால்‌ கைப்பற்றப்பட்டதைத்‌ தொடர்ந்து 
பொலநறுவை சோழரின்‌ தலைநகராக மாற்றப்பட்டது. ஆயினும்‌ அவர்களின்‌ 
அரசியல்‌, இராணுவ, வர்த்தக நடவடிக்கைகளின்‌ முக்கிய மையமாகக்‌ 
கந்தளாய்‌ அமைந்துள்ள திருகோணமலை மாவட்டமே விளங்கியது 
(Pathmanathan 1974). 1023இல்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ 
தென்கிழக்காசியாவில்‌ உள்ள கடாரத்தின்‌ மீது படையெடுத்தபோது 
அவனுக்குரிய படைப்பிரிவு ஒன்று இருகோணமலையில்‌ இருந்தே 
சென்றிருக்க வேண்டும்‌ என கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி கருதுகிறார்‌. அந்த 
அளவிற்கு சோழர்‌ ஆட்சியில்‌ இவ்வட்டாரம்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்தது. 
தமிழகத்தில்‌ சோழர்‌ பின்பற்றிய மண்டலம்‌, வளநாடு, நாடு, பிரமதேயம்‌, 
ஊர்‌, சபை போன்ற நிர்வாக அலகுகள்‌ சமகால இலங்கையிலும்‌ 
பின்பற்றப்பட்டதென்பதற்கு இவ்வட்டாரத்தில்‌ இருந்தே அதிக சான்றுகள்‌ 
கிடைத்துள்ளன (Pathmanathan 1974). இலங்கையில்‌ கிடைத்த150 தமிழ்ச்‌ 
சாசனங்களில்‌ பெரும்பாலானவை இவ்வட்டாரத்தில்‌ இருந்தே கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ முப்பது சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ 
கந்தளாயிலும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள இடங்களில்‌ இருந்தும்‌ டைத்துள்ளமை 
சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கன. சோழர்‌ ஆட்சி 1070 இல்‌ முடிந்து சிங்கள 
மன்னர்களது ஆட்சி பொலநறுவையில்‌ ஏற்பட்டபோதும்‌ தமிழரின்‌ 
செல்வாக்கு அரசியலிலும்‌, வர்த்தகத்திலும்‌, பண்பாட்டிலும்‌ குறைய 


ப்‌ ஆவணம்‌ 15, 2004 


வில்லை. சோழர்‌ காலத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்த வேளைக்காரப்‌ 
படைப்பிரிவினரே தொடர்ந்தும்‌ சிங்கள மன்னர்‌ ஆட்சியில்‌ நாட்டையும்‌, 
பெளத்த சங்கத்தையும்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்பை ஏற்றிருந்தனர்‌. இதனால்‌ 
விஜயபாகு, பராக்கிரமபாகு, விக்ரெம்பாகு, கஜபாகு போன்ற மன்னர்கள்‌ 
சோழர்‌ ஏற்படுத்திய இந்து ஆலயங்களைத்‌ தொடர்ந்து பாதுகாத்து அதற்கு 
மானியங்கள்‌ வழங்கியதுடன்‌, தமிழர்கள்‌ பெரும்பான்மையாக வாழ்ந்த 
இடங்களுடன்‌ தமது அரசியல்‌, வர்த்தகத்‌ தொடர்புகளைத்‌ தமிழிலேயே 
மேற்கொண்டிருந்தனர்‌. இதற்கு அச்சிங்கள மன்னர்கள்‌ பொறிப்பித்த தமிழ்‌ 
கல்வெட்டுக்களே சிறந்த சான்றாகும்‌. அவற்றுள்‌ எண்ணிக்கையில்‌ அதிக 
சாசனங்கள்‌ கிடைத்த இடமாகக்‌ கந்தளாய்‌ விளங்குகிறது. 


கி.பி.1215இன்‌ பின்னர்‌ தமிழருக்குச்‌ சார்பான அரசு ஒன்று வட 
இலங்கையில்‌ கலிங்கமாகன்‌, சாகவன்‌ தலைமையில்‌ தோன்றியதை சமகால 
வரலாற்றைக்‌ கூறும்‌ சூளவம்சம்‌ என்ற பாளி நால்‌ சூசகமாகத்‌ தெரிவிக்கிறது. 
இந்த அரசின்‌ தலைநகர்‌ எது என்பதை அந்நூல்‌ குறிப்பிடாவிட்டாலும்‌ அந்த 
அரசுக்குரிய கோட்டைகள்‌, இராணுவ மையங்கள்‌ அமைந்திருந்த இடங்கள்‌ 
பற்றி விரிவாகக்‌ கூறுகிறது. அவற்றுள்‌ கந்தளாயும்‌, அவ்வட்டாரத்திற்குரிய 
திருகோணமலையும்‌, பதவியாவையும்‌ முக்யெப்படுத்திக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன (Cபlavamasa 01.82). இக்கூற்று முற்றிலும்‌ உண்மை என்பதை 
தமிழ்நாட்டில்‌ புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ உள்ள பாண்டியரது 1262 ஆம்‌ 
ஆண்டுக்குரிய குடுமியான்மலைச்‌ சாசனம்‌ உறுதிப்படுத்துகிறது. 
இச்சாசனத்தின்படி இக்காலத்தில்‌ இலங்கையில்‌ இரு அரசுகள்‌ 
இருந்தமையும்‌, சிங்கள மன்னனது வேண்டுதலின்‌ பேரில்‌ வட இலங்கையில்‌ 
ஆட்சிபுரிந்த சாகவனைப்‌ பாண்டியப்‌ படை கொன்று அவன்‌ மைந்தனை 
ஆட்சியில்‌ அமர்த்தியமை தெரிகிறது (/P5:653). இச்சாசனத்தில்‌ இருந்து 
அறியப்படும்‌ இன்னொரு உண்மை இந்த அரசுக்குரிய முக்கிய 
தலைநகரங்களாக கந்தளாய்‌ அமைந்துள்ள திருகோணமலையும்‌, 
திரிகூடகிரியும்‌ குறிப்பிடப்பட்டிருப்பதாகும்‌. இவற்றில்‌ இருந்து 13ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ யாழ்ப்பாணத்தில்‌ நல்லூரைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்ட தமிழ்‌ அரசு தோன்றுவதற்கு முன்னர்‌ கந்தளாய்‌ உள்ளிட்ட 
திருகோணமலையில்‌ ஒரு அரசு அல்லது அரசுக்குரிய முக்கிய தலைநகரங்கள்‌ 
இருந்திருக்கலாம்‌ என்பது உறுதியாகிறது. 


இத்தகைய ஒரு வரலாற்றுப்‌ பின்புலம்தான்‌ இன்று கிராமம்‌ என்ற 
பெயரில்‌ அழைக்கப்படும்‌ கந்தளாயில்‌ இருந்து பண்டைய காலத்தைச்‌ சேர்ந்த 
தமிழ்க்‌ கல்வெட்டுக்கள்‌ கண்டுபிடிக்கக்‌ காரணமாகும்‌. அவற்றுள்‌ ஒன்று 
சோழர்‌ காலத்திற்கு உரியது. அது சமகாலத்‌ தமிழகச்‌ சாசன மரபை ஓத்த 
நிலையில்‌ தமிழிலும்‌, கிரந்தத்திலும்‌ எழுதப்பட்டுள்ளது. இரண்டு 
பாகங்களைக்‌ கொண்ட இக்கல்வெட்டின்‌ மேற்பாகம்‌ தெளிவாக 
வாசிக்கப்பட்ட அளவிற்கு அதன்‌ கழ்ப்பாகம்‌ இதுவரை 
வாசிக்கப்படவில்லை. கி.பி.11ஆம்‌ நூற்றாண்டுக்குரிய இச்சாசனத்தின்‌ திகதி 
"கோ ஸ்ரீ சங்கவர்மரான உடையார்‌ சோழ இலங்கேச்‌;வரத்‌ தேவருடைய 


ஆவணம்‌ 15, 2004 157 


பத்தாவது ஆட்சியாண்டு" என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ இந்த 
இலங்கேஸ்வரன்‌ யார்‌ என்பதும்‌, அவனுக்கு எப்போது முடிசூட்டு விழா 
நடந்தது என்பது பற்றியும்‌ அறியமுடியவில்லை. ஆனால்‌ சோழரின்‌ நேரடி 
ஆட்சி இ.பி.993ககும்‌ 1070க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ நடந்ததால்‌ 
அக்காலத்தில்‌ சோழப்பிரதிநிதியாக அவன்‌ இலங்கையில்‌ ஆட்சி 
புரிந்திருக்கலாம்‌ என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது (இந்திரபாலா 1974). 
இச்சாசனத்தில்‌ அக்காலத்தில்‌ கந்தளாயில்‌ இயங்கிய சமூக நிறுவனம்‌ பற்றிய 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. இச்சோழ இலங்கேச்‌,வரன்‌ ஆட்சி பற்றிய 
இன்னொரு சாசனம்‌ இதே மாவட்டத்தில்‌ மானாங்கேணி என்ற இடத்தில்‌ 
இருந்தும்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 

இங்கு கிடைத்த இரண்டாவது தமிழ்ச்‌ சாசனம்‌ முதலாம்‌ 
விஜயபாகுவின்‌ (1079-1110) 42வது ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்பட்டது. 
இச்சாசனத்தில்‌ நங்கைச்‌ சானி என்னும்‌ விதவைப்‌ பிராமணப்‌ பெண்‌ தனது 
கணவனின்‌ புண்ணியத்திற்காக இங்குள்ள கோவிலுக்குத்‌ தானம்‌ வழங்க, 
அதை நிறைவேற்றி வைக்கும்‌ பொறுப்பை வலங்கை வேளைக்காரப்‌ 
படையிடம்‌ ஒப்படைத்ததையும்‌ கூறிச்‌ செல்கிறது (பத்மநாதன்‌ 2003:28). 
மூன்றாவது சாசனம்‌ பொலநறுவையில்‌ ஆட்சிபுரிந்த கஜபாகு மன்னனின்‌ 
ஆதரவை கந்தளாய்‌ பிரதேசம்‌ பெற்றிருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. 


அண்மையில்‌ கந்தளாயில்‌ கண்டுபிடித்த தமிழ்ச்‌ சாசனம்‌ 


மேற்சுட்டிய சாசனங்கள்‌ கண்டெடுக்கப்பட்ட பேராற்றை அடுத்துள்ள 
சிவன்‌ ஆலயத்திற்குச்‌ சென்றபோது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட சாசனங்கள்‌ உரிய முறையில்‌ பாதுக்காக்கப்படாது 
உடைந்த நிலையில்‌ மரத்தின்‌ 8ழ்‌ குவிக்கப்பட்ட கற்களோடு கற்களாகவே 
காணப்பட்டன. மேலும்‌, இக்குவியலில்‌ மண்ணுக்குள்‌ புதையுண்ட 
நிலையில்‌ சிவலிங்கமும்‌, உடைந்த நிலையில்‌ பல கற்சிலைகளும்‌, கட்டிடத்‌ 
தூண்களும்‌ கலந்து காணப்பட்டன. இதுபோன்று பல இடங்களில்‌ 
தொன்மைச்‌ சான்றுகள்‌ குவிந்து கிடந்ததைக்‌ காணமுடிந்தது. இதில்‌ 
விதாயகர்‌, அம்மன்‌, துர்க்கை, ஆவுடை, சிவலிங்கம்‌ போன்ற சிலைகளும்‌, 
கலை வேலைப்பாடுடன்‌ கூடிய ஆலயத்தூண்களும்‌ காணப்பட்டன. 
குவிக்கப்பட்ட கற்குவியலுக்குள்‌ அச்சாசனங்கள்‌ வெளியே தெரியுமாறு 
காணப்பட்டதால்‌ அக்குவியலுக்கு அடியில்‌ வேறு ஏதாவது சாசனங்கள்‌ 
இருக்கலாம்‌ என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதன்‌ அடிப்படையில்‌ 
ஏற்கெனவே வாசிக்கப்பட்ட கற்களைத்‌ தனியொரு இடத்தில்‌ எடுத்து 
வைத்துவிட்டு ஏனைய கற்களை ஓவ்வொன்றாகத்‌ துப்புரவு செய்து 
பார்த்தோம்‌. அப்போது கற்குவியலுக்கு அடியில்‌ மண்ணுள்‌ புதையுண்டு 
உடைந்த நிலையில்‌ மேலும்‌ பல கற்தூண்கள்‌ காணப்பட்டன. அவற்றுள்‌ 
இரண்டு துண்டுகளாக உடைந்த நிலையில்‌ ஒரு புதிய கல்வெட்டு இருந்தமை 
கண்டுபிடிக்கப்பட்டது. இகல்வெட்டின்‌ நீளம்‌ ஐந்தடி; அகலம்‌ இரண்டடி 
ஆகும்‌. கல்வெட்டில்‌ எழுத்துக்கள்‌ பொறிக்கப்பட்ட பாகம்‌ முழுமையான 


158 ஆவணம்‌ 75; 2004 





வரலாற்றைக்‌ காலவரிசையில்‌ வைத்து தோக்கும்போது இக்கல்வெட்டுப்‌ 
பொறிக்கப்பட்ட காலமான க.பி.1145ஆம்‌ ஆண்டில்‌ ஜயபாகு ஆட்சியில்‌ 
இருந்ததற்கு எந்தச்‌ சான்றுகளும்‌ இல்லை. மாறாக கஜபாகு மன்னனே 
ஆட்சியில்‌ இருந்துள்ளான்‌. கி.பி.11454ஆம்‌ ஆண்டு என்பது கஜபாகுவின்‌ 
(கி.பி.1132-1153) 12வது ஆட்சி ஆண்டாகும்‌. இதனால்‌ இச்சாசனத்தை 
கஜபாகு மன்னனே தனக்கு முன்னர்‌ ஆட்சி செய்த ஜயபாகு மன்னன்‌ பெயரில்‌ 
பொறிப்பித்துள்ளான்‌ என்பது புலனாகிறது. 


முதலாம்‌ விஜயபாகுவின்‌ மரணத்தைத்‌ தொடர்ந்து சோழ 
வாரிசுரிமைக்குப்‌ பதிலாக பாரம்பரிய சிங்கள வாரிசுரிமையைப்‌ பின்பற்ற 
விரும்பிய பெளத்த சங்கத்தாரும்‌, அரச பிரதானிகளும்‌ "ஒன்று கூடி 
விஜயபாகுவின்‌ தம்பியான ஜயபாகுவை பொலநறுவையின்‌ அடுத்த 
மன்னனாகத்‌ தெரிவு செய்தனர்‌. இக்கட்டத்தில்‌ விஜயபாகுவின்‌ மகனாகிய 
விக்கிரமபாகுவே இளவரசனாக: நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌. 
அரச குடும்பத்தில்‌ ஏற்பட்ட தகராறு காரணமாக விஜயபாகுவின்‌ மருமகனான 
மானாபரணன்‌ இளவரசனாக நியமிக்கப்பட்டான்‌. அந்நிலையில்‌ 
உருகுணையின்‌ ஆள்பதியாக இருந்த விக்ரெமபாகு பொலநறுவை மீது 
படையெடுத்து ஆட்சியில்‌ இருந்த ஜயபாகுவையும்‌, தனது மைத்துனரான 
சமானாபரணனையும்‌, தன்‌ சகோதரர்களையும்‌ அங்கிருந்து துரத்திவிட்டு . 
பொலநறுவையின்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை ஏற்றான்‌. இவனுக்குப்‌ பின்‌ அவனது 
மகனாகிய கஜபாகு அவ்வாட்சிப்‌ பொறுப்பை ஏற்று 21 வருடங்கள்‌ 
(1132-1153) ஆட்சி புரிந்தான்‌. இவர்கள்‌ இருவரும்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றி 
அதிகாரத்தில்‌ இருந்தபோதும்‌ பாரம்பரிய சிங்கள அரசுரிமைக்‌ 
கோட்பாட்டிற்கு அமைவாக முறைப்படி அபிடேகம்‌ பெறத்தவறிவிட்டனர்‌. 
அதனால்‌ அவர்கள்‌ தமது ஆட்சியில்‌ பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளில்‌ 
தம்பெயருக்குப்‌ பதிலாக தமக்கு முன்னர்‌ ஆட்சியில்‌ இருந்த ஜயபாகுவின்‌ 
பெயரையே பெரிதும்‌ பயன்படுத்திக்‌ கொண்டனர்‌. இதற்கு இம்மன்னர்களின்‌ 
பெயர்களில்‌ பொறிக்கப்பட்ட ஜம்‌, 23ஆம்‌ , 24ஆம்‌, 29ஆம்‌, 38ஆம்‌, 40ஆம்‌, 
22ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டுக்களைக்‌ குறிப்பிடலாம்‌. அவ்வாறே 
கநீதளாயில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட சாசனமும்‌ ஜயபாகு பெயரில்‌ கஜபாகு 
மன்னன்‌ பொறிப்பித்த ஒரு சாசனமாக உள்ளது. 


சோழமரபை ஒத்த நிலையில்‌ எழுதப்பட்டுள்ள இச்சாசனத்தில்‌ 
ஜயபாகு மன்னன்‌ "கோ" என்றும்‌ "சக்கரவர்த்தி" என்றும்‌ வருணிக்கப்‌ 
பட்டுள்ளமை ஒரு சிறப்பான அம்சமாகும்‌. அதேபோல்‌ இச்சாசனத்தில்‌ வரும்‌ 
"திருப்பள்ளியெழுச்சி", "இிருப்போனகம்‌" போன்ற சொற்கள்‌ ஈழத்து தமிழ்ச்‌ 
சாசன்‌ வளர்ச்சியில்‌ ஒரு புதிய அம்சத்தை சுட்டிக்‌ காட்டுகிறது. ஏனெனில்‌ 
இதற்கு முன்னர்‌ இலங்கையில்‌ இடைத்த எந்த தமிழ்க்‌ கல்வெட்டுக்களிலும்‌ 


இச்சொற்கள்‌ பயன்படுத்தியதற்கு ஆதாரங்கள்‌ காணப்பட்வில்லை 
(பத்மநாதன்‌ 18.01.2000). இச்சாசனத்தில்‌ வரும்‌ "கந்தளாயாந விஜயராஜ, 
சதுர்வேதிமங்கலம்‌", "ஸிகைலாசமான விஜயராஜேச்‌,வரம்‌" போன்ற 
160 


ஆவணம்‌ 15, 2004 


சொற்றொடர்களின்‌ முக்கியத்துவத்தை சமகாலப்‌ பொலநறுவை அரசின்‌ 
பண்பாட்டுப்‌ பின்புலத்தில்‌ ஆராயப்பட வேண்டியதாக உள்ளது. 


இலங்கை வரலாற்றில்‌ சோழர்‌ ஆட்சி கி.பி.1070இல்‌ மறைந்ததைத்‌ 
தொடர்ந்து பொலநறுவையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு ஆட்சி புரிந்த 
சிங்கள மன்னர்களில்‌ பலர்‌ பெளத்தர்களாக இருந்தபோதிலும்‌ இந்து 
மதத்தையும்‌ ஆதரித்தமையைக்‌ காணமுடிகிறது. அவர்களது அரச சபைகளில்‌ 
பிராமணிய மதத்தின்‌ செல்வாக்கு முன்னரைக்‌ காட்டிலும்‌ அதிகரித்துக்‌ 
காணப்பட்டதுடன்‌ அச்சிங்கள மன்னர்களே இந்து மதத்தையும்‌ ஆதரித்து 
அம்மதம்‌ சார்ந்த ஆலயங்கள்‌ பலவற்றிற்கு நிலத்தையும்‌, பணத்தையும்‌ 
மானியமாக வழங்கி அவை பற்றிய கல்வெட்டுகளைத்‌ தமிழ்‌ மொழியிலும்‌ 
பொறிப்பித்தனர்‌. அவர்களுள்‌ விக்கிரமபாகுவும்‌, அவன்‌ மகனாகிய 
இரண்டாம்‌ கஜபாகுவும்‌ சிறப்பாகக்‌ குறிப்‌ பிடத்தக்கவர்கள்‌. 


விக்கிரமபாகு தாய்வழியால்‌ கலிங்க வம்சத்தை சேர்ந்தவன்‌. அவன்‌ 
சைவசமயச்‌ சார்புடையவனாக இருந்து பெளத்த மதத்திற்கு எதிராக நடந்து 
கொண்ட சம்பவங்கள்‌ பற்றிச்‌ சூளவம்சம்‌ கூறுகிறது. இந்நிலை அவனது 
மகனான இரண்டாம்‌ கஜபாகு காலத்திலும்‌ காணப்பட்டது. 
பொலநறுவையை ஆண்ட மன்னர்களுள்‌ கஜபாகு காலத்திலேயே அதிக 
தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ சில பெளத்த 
மதம்‌ தொடர்பானவை. மற்றையவை சைவசமயச்‌ சார்புடையன. இவனது 
ஆட்சியில்‌ இந்துப்‌ பண்பாடு பொலநறுவையில்‌ மேலோங்கியிருந்ததை 
அவன்‌ காலக்‌ கல்வெட்டுப்‌ பொறிப்புக்களில்‌ வரும்‌ "'லங்கேச்வரதேவர்‌', 
"தேவர்‌" போன்ற சொற்றொடர்கள்‌ எடுத்துக்காட்டுகின்றன. இவன்‌ தனது 
ஆட்சியில்‌ இந்து மதத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்தமைதான்‌ 
யெளத்த மதத்தை முதன்மைப்படுத்திக்கூறும்‌ சூளவம்‌சத்தில்‌ இவன்‌ வரலாறு 
முக்கியப்படுத்திக்‌ கூறப்படாததற்கு முக்கிய காரணம்‌ என வரலாற்று 
ஆய்வாளர்கள்‌ விளக்கம்‌ கூறுகின்றனர்‌. 

மேற்கூறப்பட்ட கந்தளாய்ச்‌ சாசனத்தில்‌ "கந்தளாயாந விஜயராஜ 
சதுர்வேதி மங்கலம்‌" என்ற்‌ தொடர்‌ காணப்படுகிறது. இது கஜபாகு 
ஆட்சியில்‌ பொலநறுவை மட்டுமன்றி கந்தளாயும்‌ இந்துப்‌ பண்பாட்டில்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றிருந்ததை எடுத்துக்‌ காட்டுகிறது எனலாம்‌. நான்கு 
வேதங்களிலும்‌ வல்லவர்களான பிராமணர்களுக்கு மன்னர்களால்‌ 
வழங்கப்பட்ட ஊர்கள்‌ பொதுவாக பிரமதேயம்‌ என அழைக்கப்பட்டது. இது 
சோழர்‌ காலம்‌ முதலாகப்‌ பிரமதேயங்கள்‌ என அழைக்கப்படுவது வழக்காக 
இருந்தது. கந்தளாயில்‌ கிடைத்த சோழ இலங்கே ச்‌,)வரனது சாசனத்தில்‌ கூட 
கந்தளாயில்‌ பிராமணர்‌ குடியிருப்புக்கள்‌ இருந்தது பற்றியும்‌, அது இராஜராஜ 
சதுர்வேதி மங்கலம்‌ என்ற பெயரால்‌ அழைக்கப்பட்டது பற்றியும்‌ 
அறியமுடிகிறது (பத்மநாதன்‌ 2003:24). அத்துடன்‌ இராஜராஜ சதுர்வேதி 
மங்கலத்துச்‌ சபையார்‌ தமது எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதியில்‌ நிர்வாக 
ஆதிக்கம்‌ பெற்றிருந்ததையும்‌, கந்தளாய்‌ நீர்ப்பாசன வசதியுள்ள வயல்‌ 


ஆவணம்‌ 15, 2004 161 


நிலங்களைக்‌ கொண்டிருந்ததையும்‌ அவற்றோடு தொடர்புடைய: 
வாய்க்கால்கள்‌ "விக்கிரமசோழ வாய்க்கால்‌", "வாசுதேவ வாய்க்கால்‌" என 
அழைக்கப்பட்டதையும்‌ அச்சாசனத்தில்‌ இருந்து மேலும்‌ அறியமுடிகிறது 
(பத்மநாதன்‌ 2003:27). கஜபாகு காலத்தில்‌ கந்தளாயில்‌ இருந்த இச்சதுர்வேதி 
மங்கலத்திற்கு உட்பட்ட நிலப்பரப்பில்‌ எல்லைக்கல்‌ நாட்டப்பட்டதாக 
கந்தளாயில்‌ கிடைத்த கஜபாகுவின்‌ இன்னொரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
இவற்றில்‌ இருந்து சோழர்‌ காலத்தில்‌ இருந்து கந்தளாயில்‌ அறியப்படும்‌ 
பிராமணர்‌ குடியிருப்பான சதுர்வேதி மங்கலம்‌ கஜபாகு காலம்‌ வரை 
தொடர்ந்து இருந்தமை தெரிகிறது. ஆனால்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
ராஜராஜசதுர்வேதி மங்கலம்‌ என அழைக்கப்பட்ட பெயர்‌ முதலாம்‌ 
விஜயபாகு காலத்தில்‌ விஜயராஜ சதுர்வேதி மங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ 
பெற்று அப்பெயரே கஜபாகு மன்னன்‌ காலம்‌ வரை தொடர்ந்து 
நிலைத்திருந்ததை இச்சாசனம்‌ உறுதிப்படுத்துறெது. 


தென்கைலாசம்‌ என அழைக்கப்பட்டு வந்த கந்தளாய்‌ சிவன்‌ ஆலயம்‌ 
மேற்கூறப்பட்ட சாசனத்தில்‌ "விஜயராஜேச்‌,வரம்‌" என அழைக்கப்‌ 
பட்டுள்ளமை தெரிகிறது. இப்பெயர்‌ மாற்றம்‌ முதலாம்‌ விஜயபாகு காலத்தில்‌ 
இருந்து ஏற்பட்டதைக்‌ கந்தளாயில்‌ கிடைத்த அவன்‌ காலத்‌ தமிழ்ச்‌ சாசனம்‌ 
சுட்டிக்காட்டுகிறது. அச்சாசனத்தில்‌ விஜயபாகு ஆட்சியில்‌ நங்கை சானி 
என்னும்‌ விதவைப்‌ பிராமணப்‌ பெண்‌ தனது கணவனின்‌ புண்ணியத்திற்காக 
கந்தளாயில்‌ இருந்த விஜயராஜேச்‌,வரத்திற்குத்‌ தானம்‌ ' வழங்கி, அதை 
நிறைவேற்றி வைக்கும்‌ பொறுப்பை வலங்கை வேளைக்காரப்‌ படையிடம்‌ 
ஒப்படைத்ததாகக்‌ கூறுகிறது. இதில்‌ இருந்து விஜயபாகு காலம்‌ தொட்டு 
தென்கைலாசம்‌ என்ற பெயர்‌ விஜயராஜேச்‌,வரம்‌ எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ 
பெற்று அப்பெயரே கஜபாகு மன்னன்‌ காலம்‌ வரை தொடரப்பட்டதை 


அறியமுடிகிறது. 


இவ்வாலயத்திற்கு அமுது படைப்பதற்காக 8000காசு தானமாகக்‌ 
கொடுக்கப்பட்டதாகச்‌ சாசனத்தில்‌ வரும்‌ செய்தி சிறப்பாக ஆராயத்தக்கது. 
இது கந்தளாயில்‌ இருந்த ஆலயத்தோடு கஜபாகு மன்னனுக்கு இருந்த 
நெருங்கிய ஈடுபாட்டைக்‌ காட்டுகிறது எனலாம்‌. அவ்வாறான ஒரு ஆலயம்‌ 
அக்காலத்தில்‌ இருந்திருக்கலாம்‌ என்பதற்கு உரிய கட்டிட அழிபாட்டுச்‌ 
சின்னங்கள்‌ சாசனம்‌ கண்டெடுக்கப்பட்ட பகுதியில்‌ இன்றும்‌ 
காணப்படுகின்றன. சமகால வரலாறு கூறும்‌ குனவம்‌சம்கூட கஜபாகு 
மன்னன்‌ தனது இறுதிக்‌ காலத்தில்‌ கந்தளாயில்‌ அரண்மனை ஒன்றை 
அமைத்து அங்கு வாழ்ந்தான்‌ எனக்‌ கூறுஇறெது. " ்ரீதக்ஷிண 
கைலாசபுராணம்‌", "கோணேசர்‌ கல்வெட்டு", ''இருக்கோணாசலபுராணம்‌" 
போன்ற வரலாற்று ஆவணங்கள்‌ இவ்வட்டாரத்தில்‌ இருந்த சிவன்‌ 
ஆலயத்திற்கு இம்மன்னன்‌ ஆற்றிய பணிகள்‌, நன்கொடைகள்‌ என்பன பற்றி 
விரிவாகக்‌ கூறுகின்றன. கோகர்ணத்திலே ஆராதனைகள்‌ தடைப்பட்டிருந்த 
காலத்திலே அந்தணர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருதுகள்‌ வழங்கி 
அர்ச்சகராக நியமித்தமை, கோயிற்‌ கணக்கில்‌ ஆயிரம்‌ பொன்‌ இருப்பு 


162 ஆவணம்‌ 15, 2004 


வைத்தமை, அடை, ஆயம்‌, தீர்வை முதலான அரசருக்குரியவற்றை 
ஆலயத்திற்கு மானியமாகக்‌ கொடுத்தமை முதலிய செய்திகள்‌ கஜபாகு 


மன்னனின்‌ திருப்பணிகளாக கேணேஸ்வரர்‌ கல்வெட்டில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன (வடிவேலு 1993 : 99-109). இவ்வாறு பிற்கால 
வரலாற்றிலக்கியங்களில்‌ சொல்லபட்ட வரலாற்றுச்‌ சம்பவங்கள்‌ 


பெருமளவுக்கு உண்மை என்பதையே சாசனத்தில்‌ சொல்லபட்ட 
செய்திகளும்‌ உறுதிப்படுத்துகின்றன. 


அடிக்குறிப்புகள்‌ 

இந்திரபாலா, கா. "கந்தளாயில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட சோழ இலங்கேஸ்வரன்‌ 
காலக்‌ கல்வெட்டு" பானர்‌ துரையப்பா நுற்றாண்டு மலர்‌, தெல்லிப்பளை, 
1974;1-9. 

குணசிங்கம்‌, செ., 1073, கேோரணேயங்வரம்‌, பேராதனை. 

பத்மநாதன்‌, செ., 2003, "கந்தளாப்‌ பிரமதேயம்‌", சிறப்பு மலர்‌, இரண்டாவது 
உலக இத்து மகாநாடு, கொழும்பு : 13-36. 

புஷ்பரட்ணம்‌, ப., "கந்தளாயில்‌ அரிய தமிழ்க்‌ கல்வெட்டு", வீரகேசரி வார 
இத்‌, 19.1.2008. 

புஷ்பரட்ணம்‌, ப., 2001, பண்டைய இலங்கையில்‌ தமிழும்‌ தமிழகமும்‌, 
கொழும்பு தமிழ்ச்‌ சங்க வெளியீடு. 

வடிவேல்‌, இ., 1993, (ப.ஆ.), கோணேசர்‌ கல்வெட்டு, கொழும்பு. 
Culavamsa, 1973, (ed.) Geiger, W., Colombo. 

Indrapala, K., 1971, Epigraphica Tamilica, Jaffana Archaeological Society, 
Jaffana. 
Paranavitana, S., "The Tamil Slab-Inscription from Pulmoddai", £Z.2:191- 
195. 


Pathmanathan, S., 1074, Chola Rule in Sri Lanka (993-1070), Fourth 
International Seminar Tamil Studies, Jaffna, :19-35. 


Seneviratne, S., 1984, The Baratas: A Case of Community integration in 
Early Historic Sri Lanka in Festschrift 1985 James Thevathasan Ratnam, 
(ed.) Amarasinghe, A.R.E., Colombo. 


Subramaniam, T.N., 1957, South Indian Temple Inscriptions, Madras. 
Veluppillai, A., 1971, Ceylon Tamil Inscriptions, 11.1 and 11, Peredeniya. 


ஆவணம்‌ 15, 2004 163 


57. பாண்டியர்‌ காலச்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ 





மா. சந்திரமூர்த்தி, சென்னை, 


தமிழகச்‌ சிற்பக்கலை ஆராய்ச்சி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்ட 
கோவிலூர்‌ ஆதனம்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவை நிகழ்த்த எனக்கு 
வாய்ப்பளித்தமைக்குத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்திற்கு நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. : 


தமிழகக்‌ கோயில்களில்‌ வழிபாட்டில்‌ உள்ள உற்சவச்‌ செப்புத்‌ 
திருமேனிகளின்‌ எண்ணிக்கை தோராயமாக இரண்டு லட்சம்‌ எனக்‌ 
கணக்டெப்பட்டுள்ளன. குறிப்பாகப்‌ பல்லவர்‌ மற்றும்‌ முற்காலப்‌ பாண்டியர்‌ 
ஆட்சியின்போது செய்தலிக்கப்பட்ட செப்புத்திருமேனிகள்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைவே. பாண்டி நாட்டில்‌ தற்போது எஞ்சியுள்ள செப்புப்‌ படிமங்களின்‌ 
எண்ணிக்கை சற்றேறக்குறைய 4000க்கும்‌ மேற்பட்டவை. அவற்றில்‌ மிகப்‌ 
பழைய திருமேனிகள்‌ மிகக்‌ குறைவே. மேலும்‌ க.பி.9ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இருந்துதான்‌ செப்புப்‌ படிமங்கள்‌ பாண்டி நாட்டில்‌ காணப்படுகின்றன. 
இப்பகுதியில்‌ கிடைத்துள்ள படிமங்களை மூன்று வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவை: 1.சைவப்‌ படிமங்கள்‌ 2. வைணவப்‌ படிமங்கள்‌ 3. சமணப்‌ படிமங்கள்‌. 


சோழர்‌ ஆட்சியின்போது உலகம்‌ போற்றும்‌ மிகச்‌ சிறந்த உலோகக்‌ 
கலைப்படைப்புகள்‌ எழுந்தன. இக்காலத்‌ திருமேனிகள்‌ மிகவும்‌ மென்மை 
வாய்ந்ததாகவும்‌, அளவான உடல்வாகும்‌, அளவிட முடியாத எழிலும்‌ 
கொண்டவை. விசயநகர்‌ காலத்திய சிலைகள்‌ நெடிய தோற்றமும்‌, வலுவான 
உடலமைப்புடையதாய்‌, பருத்த தசைப்பற்று மிக்கதாயும்‌ காணப்பட்டன. 


தொடக்கக்‌ காலத்தில்‌ பாண்டியர்‌ காலச்‌ செப்புத்‌ திருமேனிகளில்‌ 
சோழர்களின்‌ கலைச்‌ சாயல்‌ மிகுதியாகக்‌ காணப்படினும்‌ பிற்காலப்‌ 
பாண்டியரது சிலைகளில்‌ அவை குறைந்து காணப்படுகிறது. சோழர்‌ 
காலத்துச்‌ சிலைகளில்‌ காணப்படும்‌ முதிர்ச்சியும்‌, மென்மையும்‌ இவற்றில்‌ 
குறைந்திருப்பினும்‌ அளவில்‌ சற்று பெரியதாகவும்‌, செங்குத்தான நீண்ட 
மகுடங்களைத்‌ தரித்தும்‌, அளவான அணிகள்‌ பூண்டும்‌, அழகுபடுத்தப்‌ 
பட்டும்‌ அமைந்திருந்தன. பொதுவாகப்‌ பாண்டியப்‌ பெருவேந்தர்காலச்‌ 
சிலைகள்‌ தலையில்‌ உயர்ந்த மகரக்குழைகள்‌ தரித்துக்‌ காணப்படும்‌. கழுத்தில்‌ 
மணிவடம்‌, முத்துவடம்‌, சவடி ஆகிய அணிகளையும்‌ தோளில்‌ எளிய 
தோள்வளையும்‌ முழங்கையில்‌ கடகமும்‌ முன்‌ கைகளில்‌ இரு 
கைவளைகளையும்‌ அணிந்து மார்பில்‌ முப்புரிநூல்‌ தரித்து இடுப்பில்‌ கச்சை 
அணிந்து கால்களில்‌ தண்டையும்‌ சிலம்பும்‌ அலங்கரிக்கக்‌ காணப்படும்‌. 





* கோவிலூர்‌ ஆஜனம்‌ தவத்திரு நாச்சியப்ப ஞானதேசிக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 


பெயரில்‌ ஏற்படுத்தியுள்ள அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு எண்ம, ' இடம்‌:வேலூர்‌, 
நான்‌:19,07.2003. 


194 ஆவணம்‌ 15, 2004 


ஆடும்‌ கூத்தன்‌ 

திருமலாபுரம்‌ குடைவரைக்கோயிலில்‌ உள்ள சதுர நடனமாடும்‌ சிவன்‌ 
7ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பாண்டியர்‌ கலைப்பாணி ஆகும்‌. பாண்டி 
நாட்டில்‌ இதுகாறும்‌ கிடைத்தவற்றுள்‌ இதுவே பழமையானது. 
திருப்பரங்குன்றம்‌ குடைவரைக்‌ கோயிலில்‌ சதுரநடனமாடும்‌ மற்றொரு 
சிற்பத்தைக்‌ காணலாம்‌. இது &ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ சார்ந்தது. 
இருகால்களைப்‌ பின்னி நடனமாடும்‌ சிற்பங்களைக்‌ குன்றக்குடி, 
செவல்பட்டி ஆகிய இடங்களில்‌ காணலாம்‌. குன்றக்குடி சிற்பம்‌ 
எண்தோள்களில்‌ ஆயுதம்‌ ஏந்தி ஆடுகிறது. செவல்பட்டிச்‌ சிற்பம்‌ முன்‌ 
இடதுகையால்‌ அபயம்‌ காட்டி வலது கையை வீசியாடுகிறது. இது 
ஜடாபாரம்‌ போன்ற தலையமைப்பைக்‌ கொண்டு நாட்டிய மூர்த்தியாக 
விளங்குகிறது. இவை இரண்டும்‌ முறையே கி.பி.ச-9ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்தது. இக்காலகட்டத்தைச்‌ சேர்ந்த செப்புப்படிமங்கள்‌ இதுகாறும்‌ 
இப்பகுதியில்‌ கிடைக்கவில்லை. பாண்டி நாட்டில்‌ 10ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்தான்‌ ஆடும்‌ கூத்தனின்‌ படிமங்கள்‌ கிடைத்துள்ளன. அவற்றில்‌ பழனி, 
இராமேசுவரம்‌, குற்றாலம்‌, சுந்தரபாண்டியன்பட்டினம்‌, பொருப்புமேட்டுப்‌ 
பட்டி ஆகிய இடங்களில்‌ கிடைத்துள்ளவை வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்கவை. 


பழனி பெருவுடையார்‌ கோயிலில்‌ சிறிய உருவமாகவுள்ள ஆடும்‌ 
கூத்தன்‌ முயலகன்‌ மீது வலது காலை ஊன்றி இடதுகாலைத்‌ தூக்கி ஆடும்‌ 
நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளான்‌. கட்டி முடிக்கப்பட்ட சடையில்‌ புனலும்‌, 
பிறையும்‌ அணி செய்கின்றன. பின்புறம்‌ மலர்‌ வடிவிலான சிரச்சக்கரம்‌ 
உள்ளது. பக்கத்திற்கு ஐந்து சடைக்கற்றைகள்‌ உள்ளன. வலது காதில்‌ 
சிம்மகுண்டலமும்‌, இடது காதில்‌ பத்ரகுண்டலமும்‌ அணிசெய்கின்றன. 
அனல்‌ ஏந்திய மேல்‌ இடக்கை தாழ்ந்துள்ளது. மேல்‌ வலக்கையில்‌ உடுக்கை 
உள்ளது. மகுடத்தின்‌ அமைப்பும்‌, சடைக்கற்றையின்‌ பகுப்பும்‌, அணியும்‌, 
ஆடைக்கட்டும்‌ முற்காலப்‌ பாண்டியர்‌ கலைப்பாணியை வெளிப்‌ 
படுத்துகின்றன. 

இராமேசுவரம்‌ கோயிலில்‌ உள்ள அம்பலவாணன்‌ உருவம்‌ மோன 
்‌ நிலையில்‌ சாந்தம்‌ தவழும்‌ முகத்துடன்‌ திகழ்கிறது. இதன்‌ மேற்கைகளில்‌ 
உடுக்கையும்‌ அனலும்‌ உள்ளன. மூன்கைகள்‌ அபயமும்‌, வேழமுத்திரையும்‌ 
காட்டுகின்றன. கட்டி முடிக்கப்பட்ட சடைகள்‌ இறைவனது நடனத்தின்‌ 
மென்மை நிலையைக்‌ காட்டுகின்றன. சிவனின்‌ அருகிலுள்ள முயலகன்‌ 
சிற்பம்‌ நல்லூர்‌ நடராசரின்‌ சிற்பத்திலுள்ள முயலகனை ஓத்துள்ளது. நிற்கும்‌ 
நிலையிலுள்ள இவரது தேவி வனப்புடையவள்‌. குற்றாலம்‌, திருவாலீசுவரம்‌ 
கோயில்களில்‌ ஆனந்தத்‌ தாண்டவம்‌ ஆடுகின்ற நிலையில்‌ விரிசடையுடன்‌ 
கூத்தர்கள்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. தென்பாண்டி நாட்டிலுள்ள குற்றாலநாதர்‌ 
கோயிலில்‌ துடியும்‌, அனலும்‌ ஏந்தி ஆடும்‌ கூத்தனின்‌ செப்புத்‌ 
திருமேனியொன்று உள்ளது. தலையில்‌ உள்ள சடைமுடி தாழ்சடையாகப்‌ 
பின்தோள்களில்‌ விழுந்து சரிந்துசெல்லும்‌ அழகு இங்கு காணத்தக்கது. 


ஆவணம்‌ 15, 2004 165 


இடையில்‌ கட்டப்பட்டுள்ள கச்சை பீடம்வரை சரிந்து நிற்க திருவாசி இன்றிக்‌ 
காட்சியளிக்கிறது. இதன்‌ காலம்‌ கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியைச்‌ 
சார்ந்தது. இதே காலத்தைச்‌ சார்ந்த ஆடும்‌ கூத்தனின்‌ படிமத்தை ஆலவாய்ச்‌ 
சொக்கர்‌ ஆலயக்‌ கருவூலத்தில்‌ காணலாம்‌. சுந்தரபாண்டியன்பட்டினத்தில்‌ 
உள்ள படிமம்‌ சற்று விரிந்த உதடுகளில்‌ முறுவல்‌ சிந்தும்‌ நிலையில்‌ முயலகன்‌ 
மீது வலது காலை வைத்து ஆடுறைது. இதன்‌ வலது காதில்‌ 
சிம்மக்குண்டலமும்‌ அபயம்‌ காட்டும்‌ வலக்கையில்‌ ஆடும்‌ அரவமும்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இது இ.பி.10ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ 
சார்ந்தது. இதே காலத்தைச்‌ சார்ந்த மற்றொரு படிமம்‌ சிவகங்கை தேவஸ்தான 
அலுவலகத்தில்‌ உள்ளது. இங்கு முயலகன்‌ குறுக்காகக்‌ கிடக்காமல்‌ நேரே 
முகத்தை அமைத்துக்‌ குப்புறக்‌ கடக்கின்றான்‌. 


படிமக்கலையில்‌ பாண்டியர்‌ பெற்றிருந்த திறமைக்குச்‌ சீரிய சான்றாக 
விளங்குவது 25 ஆண்டுகளுக்குமுன்பு மதுரை மாவட்டம்‌ பொருப்பு 
மேட்டுப்பட்டியில்‌ புதையலின்போது கிடைத்த நடராசர்‌ திருமேனியாகும்‌. 
பாண்டிய மன்னனின்‌ வேண்டுகோளுக்கிணங்க ஆலவாய்‌ அண்ணல்‌ 
கால்மாறி ஆடியதாகத்‌ திருவிளையாடல்‌ புராணம்‌ கூறும்‌. வழக்கத்திற்கு 
மாறாக இடது காலை ஊன்றியாடும்‌ கூத்தனை ஆயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே 
ஐம்பொன்னால்‌ வடித்த பெருமை பாண்டியர்க்கு உரியதாகும்‌. இத்திருமேனி 
தற்போது சென்னை அருங்காட்சியத்தில்‌ உள்ளது. இவ்வுருவம்‌ முயலகன்மீது 
இடது திருவடியை ஊன்றி, வலதுகாலை வீசி ஆடுகிறது. வழக்கதிற்கு மாறாக 
வலதுகையில்‌ அனலும்‌ இடதுகையில்‌ துடியும்‌ ஏந்தியுள்ளமை இச்சிலையின்‌ 
மற்றொரு சிறப்பாகும்‌. இதுபோன்ற தனிச்‌ சிறப்பு வாய்ந்த உருவத்தை 
மதுரை வெள்ளியம்பலத்திலும்‌ காணலாம்‌. இது சிவகங்கை மாவட்டம்‌ 
பிள்ளையார்பட்டி கற்பகவினாயகர்‌ கோயிலில்‌ உள்ள ஆடவல்லானை 
(கி.பி.1000) ஒத்த அழகுடையது. பாண்டியப்‌ பெருவேந்தர்களும்‌ முற்காலப்‌ 
பாண்டியர்களைத்‌ தொடர்ந்து ஆடும்‌ பெருமானைப்‌ பல்வேறு கோலங்களில்‌ 
வடித்தனர்‌. இக்கால நடராசர்‌ வடிவங்களை 1. மகுடத்தோடுமட்டும்‌ 
கூடியவை 2. கொக்கிறகுமுடியோடுகூடியவை 3. மகுடத்தோடும்‌ 
விரிசடையோடும்‌ கூடியவை என மூன்று வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. இக்கால 
ஆடும்பெருமானின்‌ ஊன்றிய இருவடியின்‌ பின்புறம்‌ நாகத்துடன்கூடிய 
முயலகன்‌ காணப்படும்‌ மரபினையும்‌ ஒரு சில படிமங்களில்‌ காணலாம்‌. 
சோழ நாட்டு நடராசரது சிலைகளில்‌ விரிசடையில்‌ காணும்‌ கங்கையும்‌ இளம்‌ 
பிறையும்‌ பாண்டி நாட்டுச்‌ சிலைகளின்‌ மகுடத்தில்‌ அமைத்துக்‌ காட்டியுள்ள 
முறை குறிப்பிடத்தக்கது. 


துர்வாசபுரம்‌ நடராசர்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ இருமயத்திந்கு மேற்கே 8 ஓமீ 
தொலைவிலுள்ள துர்வாசபுரம்‌ சுந்தரேஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ 1991ஆம்‌ ஆண்டு 
கிணற்றினைத்‌ தூர்வாரும்போது நடராசர்‌, வெகாமி, நர்த்தனஞானசம்பந்தர்‌ 
ஆகிய மூன்று செப்புத்‌ இருமேனிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இவை 


166 ஆவணம்‌ 715, 2004 


பாண்டியர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவை. உயர்ந்த பீடத்தின்‌ மேலுள்ள வட்டமான 
பத்ம பீடத்தின்‌ பக்கவாட்டில்‌ கவிழ்ந்து கடக்கும்‌ முயலகனின்‌ முதுகின்‌ 
மேல்‌ வலது காலை ஊன்றி இடது காலைத்‌ தூக்கி நான்கு கரங்களையும்‌ வீசி 
நடராசர்‌ ஆடுகிறார்‌. மேல்‌ வலக்கை விரல்கள்‌ சிறிய துடியைப்‌ பற்றியுள்ளன. 
இடது உள்ளங்கையில்‌ அர்த்தசந்திர முத்திரையில்‌ சுடர்விட்டு எரியும்‌ அகல்‌ 
உள்ளது. இடக்கரம்‌ மார்பின்‌ குறுக்காகவும்‌ வலக்கரம்‌ அபயத்திலும்‌ உள்ளன. 
இத்திருமேனியை ஜடாமகுடம்‌, முத்துப்பட்டம்‌, மகரக்குழை, ஓலைக்குழை, 
தோள்மாலை, கண்டசரம்‌, மணிவடம்‌, சவடி, கைவளை, புரிநூல்‌, 
உதரக்கச்சை, இடைக்கச்சை, அரைப்பட்டிகை, கழல்‌, தண்டை, காப்பு, 
பாதசரம்‌ ஆகிய அணிகலன்கள்‌ அலங்கரிக்கின்றன. இருவடியின்‌ முள்ள 
முகத்தைப்‌ பக்கவாட்டில்‌ திருப்பியுள்ள முயலகனின்‌ இடக்கரம்‌ நாகத்தைப்‌ 
பிடித்தும்‌, வலக்கரம்‌ முத்திரைக்‌ காட்டும்‌ நிலையிலும்‌ மிக அழகாக, 
சிறியதாக உள்ளது. இது ௫. பி. 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ சார்ந்தது. 


இலுப்பைக்குடி ஆடவல்லான்‌, சிவகாமி 


காரைக்குடி மாவட்டம்‌ இலுப்பைக்குடி தான்தோன்றீசுவரர்‌ 
கோயிலில்‌ உள்ள ஆடவல்லான்‌ திருமேனி முயலகன்‌ மீது வலதுகாலை 
ஊன்றி இடக்காலைத்‌ தூக்கி நான்கு திருக்கைகளுடன்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 
ஜடாமகுடம்‌, இதன்‌ மேல்வலப்புறம்‌ ஆடும்‌ அரவம்‌, இடப்புறம்‌ 
இளம்பிறை, முன்புறம்‌ கொக்கிறகு, கீழ்ப்புறம்‌ ஊமத்தை, எருக்கு ஆகிய 
பூக்கள்‌ மகுடத்தின்‌ நான்கு பக்கங்களிலும்‌ காட்சியளிக்கின்றன. 
ஐடாமகுடத்தின்‌ பின்புறம்‌ இடையிடையே மலர்கள்‌ பொருத்தப்பட்ட 
விரிசடைகள்‌ பக்கத்திற்கு ஆறாக அமைந்துள்ளன. அதில்‌ வலப்புறம்‌ 
கங்கையும்‌ இடப்புறத்தில்‌ அரவமும்‌ பின்புறம்‌ ரெச்சக்கரமும்‌ காட்டப்பட்டு 
உள்ளது. மேல்வலக்கையில்‌ உடுக்கை, இடக்கையில்‌ அர்த்தசந்திர 
முத்திரையுடன்‌ கூடிய அனல்‌, கீழ்வலக்கை அபயத்திலும்‌, இடக்கை 
வேழமுத்திரையிலும்‌ காட்டப்பட்டுள்ளது. நெற்றியில்‌ இரத்தினப்‌ பட்டம்‌, 
செவிகளில்‌ மகரவட்டக்‌ குழை, தோளில்‌ வாகுமாவை, கழுத்தில்‌ முத்தாரம்‌, 
கண்டிகை, சரப்பளி, மேற்கையில்‌ இலைக்கருக்கணி முகப்புடைய 
தோள்வளை, முழங்கையில்‌ கடகம்‌, முன்கையில்‌ மூன்று வகைக்‌ காப்பு, 
சிறிய மேல்‌ அங்கி, வயிற்றைச்‌ சுற்றிக்‌ கச்சை, இடையிலிருந்து மேல்‌ 
தொடைவரை வேலைப்பாடு மிக்க தோல்‌ ஆடை, இடையைச்‌ சுற்றிலும்‌ 
பொன்னால்‌ ஆன நாண்‌, மலர்க்‌ கச்சை, அரைப்பட்டிகை, இடைவார்‌ 
ஆகியன அணிசெய்கின்றன. இடையின்‌ பக்கங்களில்‌ குஞ்சங்கள்‌ சரிந்த 
நிலையில்‌ உள்ளன. பாதங்களில்‌ சலங்கை கோர்த்த கழலும்‌, காலில்‌ 
தண்டையும்‌, கருக்கணி முகப்புடைய வளையமும்‌ அலங்கரிக்கின்றன. 
அப்பெருமானின்‌ அகன்ற நுதலும்‌, வளைநீத புருவமும்‌, நெற்றிக்கண்ணும்‌, 
நீளமான நாசியும்‌, விரிந்த இடையும்‌, ஒளிமிக்க பார்வையும்‌, நீண்டு 
ஒடுங்கிய முகமும்‌, புன்னகை புரியும்‌ அதரமும்‌, அங்கங்களின்‌ அசைவும்‌ 
பிற்காலப்‌ பாண்டியரின்‌ புகழ்மிக்க ஆடவல்லானின்‌ படைப்புகளுக்குச்‌ 
சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குறெது. 


ஆவணம்‌ 15, 2004 167 


இடையை வலப்புறமாக ஒடித்து இடதுகாலை மடித்து “முன்வைத்த 
நிலையில்‌ நின்றகோலத்தில்‌ சிவகாமியின்‌ உருவம்‌ சிவனுக்கருகில்‌ 
தனியிருக்கையில்‌ வடிக்கப்பிட்டுள்ளது. சிவகாமியின்‌ திருமேனியை கரண்ட 
மகுடம்‌, நெற்றியைச்‌ சுற்றி முத்துப்பட்டம்‌, நீள்செவிகளில்‌ மகரக்‌ குழை, 
தோள்களில்‌ மலர்மாலை, கழுத்தில்‌ பொட்டுமணி, கண்டிகை, மணியாரம்‌, 
சரப்பளி, மேற்கையில்‌ வளை, முழங்கையில்‌ கடகவளை, முன்கையில்‌ 
முத்துவளை, செருகுவளை, மணிவளைசூடகம்‌, விரல்களில்‌. மோதிரம்‌, 
கச்சையற்ற குவிந்த தனங்களிடையே நூல்‌, கொடியிடையில்‌ மேகலை, 
இடைவார்‌, இடைக்கச்சை, ஆடைக்கட்டு, காலில்‌ தண்டை, பாதங்களில்‌ 
சரம்‌ ஆகியன அணிசேர்க்கின்றன. இத்திருமேனியின்‌ நீண்டு மெலிந்த உடல்‌, 
வலப்புறம்‌ சாய்ந்த இடை, குவித்த மார்பு, நீண்ட கரங்கள்‌, குனிந்த தலை, 
கனிவான பார்வையுடன்கூடிய இளநகை ஆகியன பாண்டியர்‌ காலத்துப்‌ 
படிமக்கலைக்கு எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்கிறது. 


இரணியூர்‌ நடராசர்‌ 


காரைக்குடி மாவட்டம்‌ இரணியூர்‌ ஆட்கொண்டநாதர்‌ கோயிலின்‌ 
நடராசர்‌ திருமேனி ஐம்பொன்‌ கலவையால்‌ வடிக்கப்பட்டுள்ளது. இச்சிலை 
நான்கு கரங்களுடன்‌ தாமரை இருக்கையின்‌ மீதுள்ள முயலகன்‌ மேல்‌ 
வலதுகாலைக்‌ குறுக்காக ஊன்றி இடதுகாலைத்‌ தூக்கி ஆடும்‌ நிலையில்‌ 
காட்சியளிக்கிறது. மேல்வலக்கையில்‌ உடுக்கை (டமருக முத்திரை), மேல்‌ 
இடக்கையில்‌ எரி அகல்‌ (அர்த்தசந்திர முத்திரை), முன்‌ கரங்கள்‌ இரண்டும்‌ 
முறையே அபய, வேழ முத்திரைகளிலும்‌ காட்டப்பட்டுள்ளன. விரிசடைகள்‌ 
இன்றி சடைமூடி உயர்ந்த மகுடம்போல்‌ அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. பின்‌ 
தோளை ஒட்டித்‌ தாழ்ச்சடைமுடி வனப்போடு சுருண்டு காட்சியளிக்கிறது. 
வலதுகாது அணியின்றி நீண்டும்‌ சுருண்ட ஓலைக்குழையுடனும்‌ காணப்‌ 
படுகிறது. 


சிவனின்‌ அகன்ற நெற்றியில்‌ செங்குத்தாக மூன்றாவது கண்ணும்‌, 
திறந்த கண்களும்‌, எடுப்பான நாசியும்‌, குமிழ்சிரிப்பும்‌, ஒடுங்கிய கன்னமும்‌ 
வனப்பூட்டும்‌ முகவாயும்‌, திரண்டதோளும்‌, பிற அங்கங்களும்‌, கழுத்தில்‌ 
முத்தாரமும்‌ சரப்பளியும்‌ வனப்போடு மிகவும்‌ கவனமாக வடிக்கப்பட்டு 
உள்ளன. இச்சிலையில்‌ திருவாசி இல்லை. இதன்‌ காலம்‌ இ.பி.12-13ஆம்‌ 
நூற்றாண்டு. ஆடும்பெருமான்‌ உருவத்தைச்‌ செங்குத்தாக நிறுத்துவதற்கு 
அவருடைய திருவடியில்‌ முயலகனுடன்‌ ஆடும்‌ நாகத்தை இணைத்து 
வடிக்கும்‌ முறை பாண்டியர்கால படிமக்கலைப்பாங்கிற்கு உரியது. இது 
சோழர்காலப்‌ படிம வார்ப்பிலிருந்து பாண்டியரது வார்ப்பு முறையினைத்‌ 
தனித்து அடையாளம்‌ காண வகை செய்கிறது. பிற்காலப்‌ பாண்டியர்‌ நடராசர்‌ 
சிலையினைத்‌ திருவாசியோடும்‌, திருவாசியில்லாமலும்‌ வடித்துள்ளமைக்கு 
கோட்டுர்‌ இரணியூர்‌ சிலைகளை எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ உத்தரகோசமங்கை மங்களநாதப்‌ 
பெருமாள்‌ கோயிலிலும்‌ திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயிலிலும்‌ உள்ள 


168 ஆவணம்‌ 15, 2004 


கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த கூத்தபிரானின்‌ உருவங்களில்‌ விரிசடைகள்‌ 
காணப்படவில்லை. கட்டி முடித்த சடைதான்‌ உள்ளது. சோழர்காலப்‌ 
படிமங்களில்‌ முகம்‌ உருண்டு திரண்டு விளங்க பாண்டிய நாட்டு படிமங்களில்‌ 
அது நீண்டு ஒடுங்கி உள்ளது. இதேபோன்ற படிமங்கள்‌ வீரபாண்டி, 
பெரியகுளம்‌, கீரனூர்‌, விராச்சிலை போன்ற இடங்களில்‌ காணப்படுகின்றன. 
ஸ்ரீவைகுண்டம்‌ கைலாசநாதர்‌ ஆலயத்தில்‌ உள்ள உற்சவத்திருமேனி 
இ.பி.15ஆம்‌ நூற்றாண்டில்‌ வடிக்கப்பட்டது. தூக்கிய பாதத்தின்‌ அடியில்‌ 
பாம்பின்‌ படம்‌ காணப்படுவது இதன்‌ தனிச்சிறப்பாகும்‌. பெரியகுளம்‌ 
ஸ்ரீபாலசுப்பிரமணியசுவாமி கோயிலில்‌ உள்ள கி.பி./5ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்த நடராசர்‌ சிற்பம்‌ ஊன்றிய திருவடியுடனும்‌ நல்ல ஓடிப்புள்ள 
முழந்தாளுடனும்‌ காட்டப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 
பிரமதேசம்‌ கைலாசநாதசுவாமி கோயிலிலுள்ள கி.பி./5ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்த கூத்தனின்‌ இடையிலிருந்து தொங்கும்‌ ஆடைக்கட்டு பத்மபீடத்தில்‌ 
இணைவதுபோல வடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ மடவார்வளாகம்‌ 
வைத்தியநாதசுவாமி கோயிலிலுள்ள கி.பி./5ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
பிரபையுடன்கூடிய கூத்தனின்‌ உடுக்கை நாகத்தால்‌ சுற்றப்பட்டுள்ளது போல 
வடிக்கப்பட்டுள்ளது. இது சேர நாட்டு பாணியைச்‌ சேர்ந்தது. 


விநாயகர்‌ 


பாண்டி நாட்டில்‌ விநாயகரது படிமங்கள்‌ கி.பி.9-10ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ கிடைக்கின்றன. இவை நின்றகோலதிதில்‌ நான்கு கரங்களுடன்‌ யானை 
முகமும்‌, மனித உடலும்‌ கொண்டு காணப்படுகின்றன. கரங்களில்‌ அங்குசம்‌, 
பாசக்‌ கயிறு, தந்தம்‌, மோதகம்‌, மாம்பழம்‌, கதாயுதம்‌ ஆகியவற்றைக்‌ 
காணலாம்‌. இராமேஸ்வரம்‌ இராமநாதசுவாமி கோயிலில்‌ உள்ள கி.பி.10ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த விநாயகரின்‌ திருமேனி கதாயுதம்‌ ஒன்றினை 
ஊன்றியவாறு காணப்படுகிறது. புதுக்கோட்டை அருள்மிகு சித்திவிநாயகர்‌ 
ஆலயத்திலுள்ள திருமேனி க.பி.11ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. இது 
அங்குசம்‌, பாசம்‌, தந்தம்‌, மோதகம்‌ கொண்டுள்ளது. ஸமோதகத்தை 
துதிக்கையால்‌ பற்றிநிற்கும்‌ திருவரங்குளம்‌ விநாயகர்‌ படிமமும்‌ 
(கி.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு) அங்குசம்‌, பாசம்‌ முதலிய எடுப்பான 
ஆயுதங்களுடன்‌ துதிக்கையை இடம்புரியாகக்‌ கொண்டு நிற்கும்‌ வெல்லலூர்‌ 
அகத்தீஸ்வரர்‌ ஆலயத்து விநாயகரும்‌ (கி.பி.14ஆம்‌ நூற்றாண்டு) 
குறிப்பிடத்தக்கவை. இம்மாவட்டத்து கழக்குறிச்சி சோமீஸ்வரர்‌ 
கோயிலிலுள்ள செப்புப்படிமம்‌ பாண்டிரின்‌ இறுதிக்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது. 
மேலப்பனையூர்‌ ஞானபுரீஸ்வரர்‌ கோயிலிலுள்ள வல்லபை கணபதியின்‌ 
செப்புத்திருமேனி (இ.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு) எண்கரங்களில்‌ ஆயுதங்கள்‌ 
தாங்கி தாமரை இருக்கையில்‌ அமர்ந்த கோலத்தில்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 
இடதுதொடையின்‌ மீது அவரது தேவியான வல்லபை அமர்ந்துள்ளாள்‌. 
தேவதானம்‌, இலுப்பைக்குடி, மதுரை, சோமவனம்‌, திருப்பத்தூர்‌, 
திருநெல்வேலி ஆகிய ஊர்களில்‌ உள்ள புகழ்‌ பெற்ற விநாயகர்‌ 


ஆவணம்‌ 15, 2004 169 


(க.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு) திருமேனிகள்‌ பாண்டியர்‌ காலப்‌ படிமக்‌ 
கலைக்கு எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்கின்றன. 


முருகன்‌ 


பாண்டிநாட்டு ஆலயங்களில்‌ முருகனின்‌ திருவுருவங்களை இரு 
கோலங்களில்‌ காணலாம்‌. ஒரு முகமும்‌ நான்கு கைகளும்‌ கொண்டது ஒரு 
வகை. ஆறுமுகங்களும்‌ பன்னிரண்டு கைகளும்‌ கொண்டது மற்றொரு 
வகையாகும்‌. இவை நின்ற கோலத்தில்‌, தனித்தோ அல்லது மயில்‌ 
வாகனத்தில்‌ அமர்ந்த கோலத்திலோ காணப்படுகிறது. முருகனின்‌ ஆறுபடை 
வீடுகளில்‌ ஒன்றான ஆவினங்குடி என்னும்‌ பழனியில்‌ உள்ள முருகனின்‌ 
செப்புத்‌ திருவுருவம்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ கலைக்குச்‌ சிறப்புச்‌ 
சேர்ப்பதாகும்‌. ஒரு முகம்‌ இரண்டு கைகளையுடைய இப்படிமத்தின்‌ 
உருவமைப்பு, நிற்கும்‌ நிலை, தலைக்கோலம்‌, ஆடைகளின்‌ தன்மை யாவும்‌ 
கொண்டு இதை கிபி.18ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பகுதியாகக்‌ 
கருதலாம்‌. முதலாம்‌ மாறவர்மன்சுந்தரபாண்டியனின்‌ கல்வெட்டுகளில்‌ 
"வைகாவூர்‌ நாட்டு ஆவினங்குடி பழனிமலை மீது நின்றருளிய சுப்பிரமணிய 
சுவாமிகள்‌" எனக்‌ குறிக்கக்‌ காண்கிறோம்‌. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ ஆலங்குடியில்‌ உள்ள சுப்பிரமணியர்‌ 
திருமேனி நான்கு கரங்களுடன்‌ தாமரை பீடத்தில்‌ நின்றபடி 
வடிக்கப்பட்டுள்ளது. மேற்கரங்கள்‌ இரண்டிலும்‌ வஜ்ரப்படைகள்‌ கத்தரி 
முத்திரையில்‌ காட்டப்பட்டுள்ளன. ழ்கரங்கள்‌ இரண்டும்‌ அபய 
முதீதிரையிலும்‌, சிம்மகர்ண முத்திரையிலும்‌ உள்ளன. கரண்ட மகுடம்‌, மகர 
குண்டலங்கள்‌, முத்துவடம்‌, சன்னவீரம்‌, இடைக்கச்சை யாவும்‌ இச்சிலையை 
அலங்கரிக்கின்றன. பொதுவாக முருகனின்‌ மேலிருகரங்கள்‌ சக்திப்‌ 
படையையும்‌, வஜ்ரப்படையையும்‌ பற்றிய நிலையில்‌ காட்டப்படுவது 
சோழர்‌ மரபு. இங்கு மாறாக மேற்கரங்கள்‌ இரண்டிலும்‌ வஜ்ரப்படைகள்‌ 
காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ பாண்டிய நாட்டு 
ஆலயங்களில்‌ முருகனின்‌ செப்புப்படிமங்கள்‌ மயில்‌ வாகனத்தின்‌ முன்‌ நின்ற 
கோலத்திலும்‌, வள்ளி, தெய்வானை ஆகிய இரு தேவியர்‌ சூழ நின்ற 
கோலத்திலும்‌ (௫.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு) மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. 


சந்திரசேகர மூர்த்தி 


தாமரை இருக்கையின்‌ மீது நான்கு கரங்களுடன்‌ நின்ற கோலத்தில்‌ 
காணப்படும்‌ சிவனின்‌ மேற்கரங்கள்‌ மழுவையும்‌, மானையும்‌ பற்றி நிற்க 
கீழ்கரங்கள்‌ இரண்டும்‌ அருள்‌ கரமாகவும்‌, வழங்கும்‌ கரமாகவும்‌ 
காணப்படுவது மரபு. உமையின்‌ வலக்கரம்‌ கடக முத்திரையிலும்‌ இடக்கரம்‌ 
லோல முத்திரையில்‌ தாழ்‌ கரமாகவும்‌ அமைந்துள்ளது. இவற்றிற்கு 
எடுத்துக்காட்டாகப்‌ பாண்டி நாட்டில்‌ பிள்ளையார்பட்டி, திருநெல்வேலி, 
பாபநாசம்‌, தேவதானம்‌, மதுரை, வீரபாண்டி ஆகிய இடங்களில்‌ உள்ள 
செப்புத்‌ திருமேனிகளைக்‌ (௫. பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு) கூறலாம்‌. 


கோவிலூரர்‌ச்‌ சந்திரசேகரர்‌ 


170 ஆவணம்‌ 15, 2004 


இப்படிமம்‌ (இ.பி.73ஆம்‌ நூற்றாண்டு) நான்கு கரங்களுடன்‌ தாமரை 
இருக்கையின்‌ மீது நின்றகோலத்தில்‌ வார்க்கப்பட்டுள்ளது. இளம்பிறையுடன்‌ 
கூடிய நீண்ட சடைமுடி தலையை அலங்கரிக்கிறது. மழுவையும்‌, மானையும்‌ 
மேற்கரங்கள்‌ பற்றி நிற்க ழ்க்கரங்கள்‌ இரண்டும்‌ அபய-வரத முத்திரையில்‌ 
காணப்படுகின்றன. மகரக்குண்டலம்‌, ஓலைக்குழை, கழுதத்துச்சரம்‌, 
மணிவடம்‌, முத்துவடம்‌, தோள்வளை, வயிற்றுக்கச்சை, இடைக்கச்சை, 
வீரமணி, பாதசரம்‌ ஆகிய அணிகள்‌ இச்சிலையை அலங்கரிக்கின்றன. 
தாமரை இருக்கைகளின்‌ மீது நான்கு கைகளுடன்‌ சிவனும்‌ இவனது 
இடப்புறத்தில்‌ உமையும்‌ தனித்தனியாக நின்ற கோலத்தில்‌ வடிக்கப்பட்ட 
படிமம்‌ ஒன்று காரைக்குடி மாவட்டம்‌ இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர்‌ 
கோயிலில்‌ உள்ளது. சிவனின்‌ மேல்வலக்கை, இடக்கை முறையே கத்தரி 
முத்திரையில்‌ மழுவையும்‌, மானையும்‌ தாங்கி நிற்க 8ழ்வலக்கை அபயம்‌ 
அளிக்கிறது. இடக்கை அழைத்து வழங்கும்‌ ஆகுயமுத்திரைக்‌ காட்டுகிறது. 
உமையின்‌ வலக்கை கடகமுத்திரையில்‌ அல்லி மலரைப்‌ பிடித்தும்‌ இடக்கை 
தாழ்‌ கையாகவும்‌ அமைந்துள்ளது. இருவரின்‌ தலையையும்‌ முறையே 
பிறையுடன்‌ கூடிய கடமகுடமும்‌ சிறிய கரண்ட மகுடமும்‌ 
அலங்கரிக்கின்றன. 


சோமாஸ்கந்தர்‌ 


பல்லவரைப்‌ போன்று பாண்டியர்களும்‌ குமரனுடன்‌ சிவனும்‌ 
உமையும்‌ தோன்றும்‌ சோமாஸ்கந்தர்‌ படிமங்களை ௫. பி./0ஆம்‌ நூற்றாண்டு 
முதற்கொண்டே வடித்துள்ளனர்‌. காட்டாக, காலத்தால்‌ முந்தைய 
விராச்சிலை சோமாஸ்கந்தர்‌ படிமத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. இதில்‌ சிவனும்‌ 
உமையும்‌ நீண்ட இருக்கையில்‌ அமர்ந்திருக்க முருகன்‌ தாமரை இருக்கையின்‌ 
மீது பக்கவாட்டில்நின்று நடைபயில்வதுபோல காட்சியளிக்கிறது. 
இ..பி.11-12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சூரக்குடி சோமாஸ்கந்தர்‌ படிமத்தில்‌ 
சிவனது விரிந்த நெற்றியில்‌ மூன்றாவதுகண்‌ செங்குத்தாகக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. இதில்‌ உமையாள்‌ சிவனது இடப்புறம்‌ பிரியா விடையாளாக 
அமர்ந்த கோலத்தில்‌ அழகே உருவாகக்‌ காட்சியளிக்கிறார்‌. குமரன்‌ 
ஆடையற்ற திருவுருவாய்ச்‌ சிற்றிளம்‌ குழந்தையாக நடனம்‌ ஆடும்‌ 
கோலத்தில்‌ பாங்குறத்‌ தோன்றுகிறார்‌. மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ 
கோயிலில்‌ காணப்படும்‌ கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சோமாஸ்‌ 
கந்தரின்‌ திருமேனியில்‌ குமரவேலின்‌ முன்புறம்‌ அவரது வாகனமான மயில்‌ 
காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சோழர்‌ படைப்புகளிலும்‌ காண 
முடியாத இவ்வரிய செப்புத்‌ திருமேனி பாண்டியப்‌ பெருவேந்தரின்‌ 
கலைப்படைப்பிற்குச்‌ சான்றாக விளங்குகிறது. 

இ.பி.12.ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த கங்கைகொண்டான்‌ கைலாசநாதர்‌ 
கோயிலில்‌ உள்ள சோமாஸ்கந்தர்‌ படிமக்குழுவில்‌ சிவனது உருவம்‌ உயர்ந்த 
தாமரைப்‌ பீடத்தின்‌ மீது சுகாசனத்தில்‌ நான்கு கைகளுடன்‌ 
வடிக்கப்பட்டுள்ளது. மேற்கரங்கள்‌ இரண்டும்‌ மழுவையும்‌, மானையும்‌ 


ஆவணம்‌ 15, 2004 171 


பற்றியுள்ளன. 8ழ்க்கரங்கள்‌ காக்கும்‌ கரமாகவும்‌, சிம்மகர்ண முத்திரையிலும்‌ 
அமைந்துள்ளன. திருமேனியின்‌ எடுப்பான தோற்றமும்‌ அதன்‌ தலையை 
அணிசெய்யும்‌ மகரக்குழைகளும்‌ அளவான அணிகளும்‌ ஆடையும்‌ 
இச்சிலையினைப்‌ பாண்டியர்‌ காலத்தியதாக அடையாளம்‌ காட்டுகிறது. 
இதன்‌ அருகில்‌ உமையன்னையின்‌ அமர்ந்த கோலம்‌ காட்டப்பட்டுள்ளது. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ பேரையூர்‌ நாகநாதசாமி கோயிலில்‌ உள்ள 
சோமாஸ்கந்தர்‌ படிமக்குழு தனித்தனிப்‌ பீடங்களில்‌ வார்க்கப்பட்டுள்ளது. 
சோமாஸ்கந்தர்‌ தாமரை இருக்கையின்‌ மீது இடது காலை மடித்து வலது 
காலைத்‌ தொங்கவிட்டு சுகாசனத்தில்‌ நான்கு கரங்களுடன்‌ 
காட்டப்பட்டுள்ளார்‌. சிவனது மேற்கரங்கள்‌ இரண்டும்‌ கத்தரி முத்திரையில்‌ 
மழுவையும்‌, மானையும்‌ பற்றிய நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளன. கழ்‌ 
வலக்கரம்‌, இடக்கரம்‌ முறையே அபய - சிம்மகர்ண முத்திரையில்‌ 
அமைந்துள்ளது. ஜடாமகுடத்துடன்‌ காணப்படும்‌ சிவனது வலது காதில்‌ 
மகரக்குழை, இடது காதில்‌ வட்டக்குழையுடன்கூடிய மகரகுண்டலம்‌, 
கழுத்தில்‌ மணிவடம்‌, முத்துவடம்‌, மார்பில்‌ பூணூல்‌, மேல்‌ வயிற்றில்‌ 
உதரபந்தம்‌, முன்‌ கையில்‌ காப்பு, இடையிலிருந்து 8ழ்த்‌ தொடைவரைக்‌ 
கச்சை, இடையைச்‌ சுற்றிக்‌ 8ர்த்தி முக அரைப்பட்டிகை, வலது முழங்காலின்‌ 
கீழ்‌ வீரமணி, கால்களில்‌ பாதசரம்‌ ஆகியன அலங்கரிக்கின்றன. சிவனது 
பரந்த முகம்‌, தூக்கிய புருவம்‌, மலர்ந்த விழிகள்‌, எடுப்பான மூக்கு, குவித்து 
விரிந்த திருவாய்‌, நீண்ட அழகிய அங்கங்கள்‌ யாவும்‌ இச்சிலைக்கு மேலும்‌ 
மெருகூட்டுபவை. இடப்புறத்தில்‌ தாமரை இருக்கையில்‌ அமர்ந்துள்ள 
உமையின்‌ வலக்கை சிம்ம கர்ணமுத்திரையிலும்‌, இடக்கை 
வரதமுத்திரையிலும்‌ உள்ளன. உமையை செங்குத்தான மகுடம்‌, 
மகரக்குழைகள்‌, நெற்றிப்பட்டம்‌, முத்துவடம்‌, மணிவடம்‌, தோள்வளை, 
கைவளை, புரிநூல்‌, இடைக்கச்சை, பாதசரம்‌ ஆகிய அணிகலன்கள்‌ 
அலங்கரிக்கின்றன. 


வீரபாண்டி சோமாஸ்கந்தர்‌ படிமத்தில்‌ சிவன்‌, முருகன்‌, உமை ஆகிய 
மூவரும்‌ செவ்வகப்‌ பீடத்தின்‌ மேலுள்ள பத்மாசனத்தில்‌ அமர்ந்துள்ளனர்‌. 
மேலிருகரங்களில்‌ மானும்‌, மழுவும்‌ 8ழிருகரங்களில்‌ அபய-வரதமும்‌ 
கொண்ட சிவபிரானின்‌ வலதுகால்‌ கழே தொங்கியும்‌, இடதுகால்‌ பீடத்தின்‌ 
மீதும்‌ உள்ளன. அமர்ந்திருக்கும்‌ உமையம்மையின்‌ வலதுகரம்‌ குழுதத்தைத்‌ 
தாங்கியுள்ளது. விருதுநகர்‌ மாவட்டம்‌ தேவதானம்‌ நச்சாடை தவிர்த்த 
கோயிலில்‌ இ.பி.18-14ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சோமாஸ்கந்தர்‌ படிமம்‌ 
ஒன்று உள்ளது. இதில்‌ சிவன்‌, உமை நீண்ட பீடத்தில்‌ அமர்ந்து நடுவில்‌ 
கந்தனுடன்‌ காட்சியளிக்கிறார்கள்‌. இதுபோன்ற படிமங்கள்‌ காரைக்குடி 
மாவட்டம்‌ தேவகோட்டை விஸ்வநாதசுவாமிகோயில்‌, கோவிலூர்‌ 
கொத்தவாலீஸ்வரர்கோயில்‌ திருப்பத்தூர்‌ வட்டம்‌ கண்டரமாணிக்கம்‌ 
கைலாசநாதர்கோயில்‌, கானாடுகாத்தான்‌ சிவலோகநாதசாமிகோயில்‌, 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ இருவரங்குளம்கோயில்‌ ஆகியவற்றில்‌ 
காணப்படுகின்றன. 


172 ஆவணம்‌ 15, 2004 


வைணவப்‌ படிமங்கள்‌ 


ஆழ்வார்கள்‌ மங்களாசாசனம்‌ செய்த திருப்பதிகள்‌ 108. அவைகளில்‌ 
ஒன்று பரமபதம்‌. மற்றொன்று திருப்பாற்கடல்‌. எஞ்சிய 106 திருப்பதிகளில்‌ 
பாண்டி நாட்டில்‌ உள்ளவை ஐந்தாகும்‌. இங்கெல்லாம்‌ வைணவ சமயச்‌ 
சார்புடைய பல்வகை படிமங்களைப்‌ பாண்டியப்‌ பெருவேத்தர்கள்‌ 
செய்தளித்துள்ளனர்‌. அவற்றை நின்ற கோலத்‌ திருமேனி, இருந்த கோலத்‌ 
திருமேனி, கிடந்த கோலத்‌ திருமேனி என மூன்று நிலைகளில்‌ காணலாம்‌. 


நின்றகோலத்திருமேனிகளின்‌ மேலிரு கைகளில்‌ சங்கு சக்கரமும்‌, 
8ழிருகைகளில்‌ ஒன்று காக்கும்‌ கரமாகவும்‌, மற்றொன்று இடைமீது அல்லது 
தொடைமீது அமைந்த கரமாகவும்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இருந்த 
கோலத்திருமேனிகள்‌ மேற்கரங்களில்‌ சங்கு சக்கரத்தையும்‌ 8ழ்கரங்களில்‌ 
அபய-வரத முத்திரைகளையும்‌ கொண்டுள்ளன. கிடந்தகோலத்தில்‌ 
பெரும்பாலும்‌ கண்ணனது குழந்தைப்‌ பருவப்‌ படிமங்களைக்‌ காணலாம்‌. 
மிகச்‌ சில இடங்களில்‌ பள்ளிகொண்டப்‌ பெருமாளாக காட்டப்படுவது 
உண்டு. கிடந்தகோலத்தில்‌ ஆலிலைக்‌ கண்ணன்‌, சந்தானகோபாலன்‌ போன்ற - 
திருமேனிகள்‌ காணப்படுகின்றன. 


பாண்டிநாட்டில்‌  கஇி.பி.70ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து வைணவச்‌ 
சார்புடைய செப்புத்திருமேனிகள்‌ வழிபாட்டில்‌ இருந்தமை பழனி, 
திருத்தங்கல்‌ போன்ற தலங்களில்‌ கிடைத்த திருமால்‌, திருமங்கைமன்னன்‌ 
படிமங்கள்‌ மூலம்‌ அறியலாம்‌. திருமோகூர்‌, அழகர்‌ கோயில்‌, ஆழ்வார்‌ 
திருநகரி, சேரமாதேவி, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌, திருக்கோட்டியூர்‌, ஸ்ரீவைகுண்டம்‌, 
இருத்தங்கல்‌, திருமயம்‌, நான்குனேரி, சேரன்மாதேவி, கங்கைகொண்டான்‌, 
ஆத்தூர்‌, இிருக்கோணூர்‌, திருமாலிருஞ்சோலை ஆகிய தலங்களில்‌ 
காணப்படும்‌ வைணவ மரபில்‌ வந்த திருமேனிகள்‌ பாண்டியர்‌ காலக்‌ 
கலைவளத்திற்குச்‌ சான்றுகளாக விளங்குகின்றன. இவையாவும்‌ .பி.18-14ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்தவை. 

புதுக்கோட்டை வரதராசப்பெருமாள்‌ கோயிலிலுள்ள செப்புத்‌ 
திருமேனியின்‌ தலையில்‌ செங்குத்தாகச்‌ செல்லும்‌ அழகிய கிரிடமகுடமும்‌ 
காதுகளிலுள்ள மகர குண்டலங்களும்‌, கழுத்தில்‌ மணிவடம்‌, முத்துவடமும்‌, 
இடதுதோளில்‌ புரிநூலும்‌, மேற்கைகளில்‌ ஆழியும்‌, சங்கமமும்‌, வயிற்றில்‌ 
கச்சையும்‌, இடையில்‌ பீதாம்பரமும்‌, ஆடைக்கட்டில்‌ முத்துச்‌ சரங்களும்‌ 
காணப்படுகின. பொன்னமராவதி கோயிலில்‌ உள்ள திருமால்‌, திருமகள்‌, 
நிலமகள்‌ ஆகியன இப்படிமத்தை ஒத்துள்ளன. 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ திருப்புல்லானி ஜெகநாதப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ வழிபாட்டிலுள்ள ஜெகநாதர்‌, ஸ்ரீயாகபேரர்‌, சேனைமுதலி, 
கருடாழ்வார்‌, விஷ்ணு, பூதேவி, பத்மாவதி, நர்த்தன கண்ணன்‌ ஆகியோரது 
செப்புப்படிமங்கள்‌ கி.பி.74ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பாண்டியரது 
படிமங்களில்‌ குறிப்பிடத்தக்கவை. 


ஆவணம்‌ 75, 2004 173 


கங்கைகொண்டான்‌ ஆடும்‌ கண்ணனின்‌ படிமம்‌ தாமரை இருக்கை 
மீது வலதுகாலைப்‌ பக்கவாட்டில்‌ ஊன்றி இடதுகாலை மெல்ல தூக்கி ஆடும்‌ 
நிலையில்‌ இரண்டு கைகளுடன்‌ வார்க்கப்பட்டுள்ளது. தலையில்‌ 
செங்குத்தாக உயர்ந்த கொண்டையும்‌ உள்ளங்கையில்‌ வெண்ணெய்‌ 
உருண்டையும்‌ உள்ளது. இதுபோன்ற திருமேனிகள்‌ பாண்டி நாட்டில்‌ 
அழகர்கோயில்‌, திருக்கோட்டியூர்‌, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌, திருநெல்வேலி ஆகிய 
ஊர்களிலும்‌ காணப்படுகின்றன. இதன்‌ காலம்‌ கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கப்‌ பகுதியாகும்‌. 


திருநெல்வேலி மாவட்டம்‌, சேரமாதேவி இராமசுவாமிகோயிலில்‌ 
உள்ள இராமன்‌, சீதை, இலக்குவன்‌, அனுமன்‌ ஆகியோரது படிமங்கள்‌ புகழ்‌ 
பெற்றவையாகும்‌. இதுபோன்ற படிமத்‌ தொகுப்பு இராமநாதபுரம்‌ 
மாவட்டம்‌, ஜகநாதப்பெருமாள்கோயில்‌, இராமேசுவரம்‌ இராமநாதசுவாமி 
கோயில்‌, தூத்துக்குடி மாவட்டம்‌, கொற்கையை அடுத்துள்ள ஆத்தூர்‌ 
சோமநாதேஸ்வரர்‌ கோயில்‌ போன்றவற்றிலும்‌ காணப்படுகின்றன. இதில்‌ 
இராமேஸ்வரத்தில்‌ காணப்படும்‌ படிமத்தின்‌ காலம்‌ கி.பி.10ஆம்‌ 
நூற்றாண்டாகும்‌. மற்றவை யாவும்‌ கி.பி.13-14ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்தவை. 


பாண்டிய மன்னர்கள்‌ சைவ சமயத்தை ஆதரித்தது போன்று 
வைணவத்தையும்‌ போற்றிவந்துள்ளனர்‌ என்பதையும்‌ ஆழ்வார்களை 
ஆதரித்ததோடு அவர்களது சிலைகளையும்‌, படிமங்களையும்‌ ஆலயத்தில்‌ 
வைத்து வழிபட ஏற்பாடு செய்தனர்‌ என்பதையும்‌ இதன்வழி அறிய 
முடிகிறது. ்‌ 


1.74 ஆவணம்‌ 15, 8004 





பின்‌ பக்கத்தில்‌ பீடத்தில்‌ துர்கையின்‌ உயரத்திற்கு அவருடைய ஊர்த மான்‌ 
செதுக்கப்பட்டிருக்கிறது. காதுகளிலிருந்து தொங்கும்‌ மிக அழகிய 
குண்டலங்கள்‌ தோள்களில்‌ நிற்கின்றன. வலது பக்கத்தில்‌ ஒரு பக்தன்‌ 
மண்டியிட்டு வணங்க இடது பக்கத்தில்‌ ஒருவர்‌ தடியைத்‌ தரையில்‌ ஊன்றி 
நிற்றொன்‌. 
ம. காந்தி, வேலூர்‌. 


58:4 முசிறித்துறைமுகம்‌ பற்றிய புதிய தொல்லியல்‌ சான்றுகள்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ பேரியாற்றின்‌ கரையில்‌ இருந்ததாகக்‌ கூறப்படும்‌ 
முசிறித்துறைமுகம்‌ பழம்‌ கிரேக்க, ரோமானிய கடற்பயணிகள்‌ குறிப்புகளிலும்‌ 
பெரிதும்‌ பேசப்படுகிறது. சேரநாட்டுக்குரிய அந்த கடற்பட்டினத்தின்‌ பெயர்‌ 
காலப்போக்கில்‌ மறைந்துவிட்டது. இப்பொழுது அதை எந்த' இடத்தில்‌ 
பொருத்துவது என்பதில்‌ பல கருத்து வேறுபாடுகள்‌ உள்ளன. பல வரலாற்று 
ஆசிரியர்களும்‌, தொல்லியலாளர்களும்‌ இன்று பெரியாற்றின்‌ வடகரையில்‌ 
இருக்கும்‌ கொடுங்கல்லூருக்கு அருகில்‌ பழைய முசிறி இருந்திருக்கலாம்‌ 
என்பர்‌. இருப்பினும்‌ இப்பகுதியில்‌ இடைக்காலத்தைச்‌ சேர்ந்த தொல்லியல்‌ 
சான்றுகளே இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. நிலவியல்‌ மாற்றங்கள்‌ 
காரணமாக அதற்கு முந்திய பழம்பொருள்கள்‌ நிலத்துக்கடியில்‌ மிக ஆழத்தில்‌ 
புதையுண்டிருக்கலாம்‌ என்று இதற்கு விளக்கம்‌ அளிக்கப்படுகிறது. கடந்த 
சில ஆண்டுகளாக கோட்டயம்‌ மகாத்மாகாந்தி பல்கலைக்கழக சமூக 
அறிவியல்‌ பள்ளியைச்‌ சேர்ந்த கே.பி. ஷாஜன்‌ திருப்புனித்துறை மரபியல்‌ 
ஆய்வு மையத்தைச்‌ சேர்ந்த பி.ஜே. செரியன்‌ ஆகியோர்‌ பெரியாற்று கழிமுகப்‌ 
பகுதியில்‌ மேற்கொண்ட கள ஆய்வின்‌ மூலம்‌ சில புதிய செய்திகள்‌ 
கிடைத்துள்ளன. பெரியாற்றின்‌ தெற்கில்‌ சுமார்‌ 4 கிமீ தொலைவில்‌ உள்ள 
பரூர்‌ என்ற நகரத்தை ஒட்டியுள்ள பட்டணம்‌ என்ற ஊரில்‌ சுமார்‌ இரண்டு 
சதுர கிலோமீட்டர்‌ பரப்பில்‌ பண்டைக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த கறுப்பு சிவப்பு 
ஓடுகள்‌, செங்கற்கள்‌ மற்றும்‌ ரோமானிய மண்சாடித்துண்டுகள்‌ சிதறிக்‌ 
கிடக்கின்றன. இப்பொருள்கள்‌ தமிழ்நாட்டில்‌ அரிக்கமேடு, அழகன்குளம்‌, 
கொடுமணல்‌ முதலிய பழம்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த இடங்களில்‌ 
இடைத்துள்ள தொல்பொருள்களை ஒத்துக்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ 
ரோமானிய மண்சாடித்‌ துண்டுகள்‌ இரண்டு கி.பி. முதல்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தது என்று தெரிகிறது. மேலும்‌ அண்மையில்‌ மேற்குறிப்பிட்ட 
குழுவினர்‌ மேற்கொண்ட அகழாய்வில்‌ ஒரு சங்ககாலச்‌ சேரர்காசும்‌ 
இடைத்துள்ளது. இதுவரை கேரளப்பகுதியில்‌ பல பெருங்கற்படைச்‌ 
சின்னங்கள்‌ கண்டறியப்பட்டிருந்தாலும்‌ இவ்வளவு பழம்‌ ஊரிருக்கைப்‌ 
பகுதி காணப்படவில்லை. பட்டணம்‌ இப்போது கரையிலிருந்து 3.5 கிமீ 
தொலைவிலும்‌, பெரியாற்று கடல்முகத்திலிருந்து 4.5 கிமீ தொலைவிலும்‌ 
உள்ளது. இந்த இருப்பிடச்‌ சூழல்‌ முசிறித்‌ துறைமுகம்‌ பற்றிய 
வருணனையோடு ஓத்துவருறெது. காலப்போக்கில்‌ முசிறிப்பட்டினத்தின்‌ 
யெயர்‌ சுருக்கமாக பட்டினம்‌ என மருவியிருக்க வாய்ப்புண்டு. ஆகவே 


ஆவணம்‌ 15;:2004 177 


பெரியாற்றின தென்கரையில்‌ உள்ள இன்றையப்‌ பட்டணமே பழைய முசிறித்‌ 
துறைமுகத்தின்‌ பகுதியாக இருக்கக்கூடும்‌ என்ற முடிவுக்கு வரவேண்டி 
உள்ளது. இவ்விடத்தின்‌ முக்கியத்துவம்‌ கருதி விரைவில்‌ இங்கு ஒரு பெரிய 
அகழாய்வு மேற்கொள்ளத்‌ திட்டமிடப்பட்டுள்ளது (முனைவர்‌ ஷாஜன்‌ 
முதலியோரின்‌ கட்டுரை வரைவின்‌ சுருக்கம்‌). 


௪. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌. 
58:5 திருத்தம்‌ 
ஆவணம்‌ இதழ்‌ 1718இல்‌ கா.சந்தானலெட்சுமி 'கல்வெட்டில்‌ ஐகாரம்‌' 
என்ற தலைப்பில்‌ எழுதியிருந்தார்‌. முதன்‌ முதலாகத்‌ திருநாதர்குன்று 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ வடிவிலிருந்து சற்று 
வளர்ச்சியடைந்த நிலையில்‌ கொடும்பாளூர்‌ கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டு தமிழ்க்‌ 
கல்வெட்டில்‌ ஐகாரம்‌ காணப்படுகிறது. 'கொடும்பாளூர்‌ திரு ஐநீதளி' என்று 
குறிக்க வருமிடத்தில்‌ இவ்வெழுத்து 3 என்ற வடிவில்‌ உள்ளது. 


58:6 பாண்நாடும்‌ - பெரும்பாணப்பாடியும்‌ 


விண்ணமங்கலம்‌ என்ற ஊரில்‌ படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்‌ 1899 
ஆம்‌ ஆண்டு ஆண்டறிக்கையில்‌ (எண்கள்‌:21-24) மாவட்டம்‌/வட்டம்‌ 
குறிப்பில்லாது வெளியிடப்பட்டுள்ளன. முன்னுரைப்‌ பகுதியில்‌ வட 
ஆர்க்காடு என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது தொடக்க கால 
கல்வெட்டறிக்கைகளில்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ முறை. 1928 ஆம்‌ ஆண்டு 
இக்கல்வெட்டுகளின்‌ பாடங்கள்‌ தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதி 6இல்‌ 
(எண்கள்‌:457-460) வெளியிடப்பட்டபோது வட ஆர்க்காடு மாவட்டம்‌ ஆரணி 
வட்டம்‌ என்று குறிக்கப்பட்டுவிட்டது. வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ ஆரணி, 
செய்யாறு, வாணியம்பாடி ஆகிய மூன்று வட்டங்களிலும்‌ ஒவ்வொரு 
விண்ணமங்கலங்கள்‌ உள்ளன. இங்கு ஆரணி என்று குறிக்கப்பட்டது 
தவறாகும்‌. வாணியம்பாடி வட்டத்தில்‌ உள்ள விண்ணமங்கலத்தில்‌ தான்‌ 
1899ல்‌ படியெடுத்த கல்வெட்டுகள்‌ உள்ளன. இங்குள்ள கல்வெட்டில்‌ 
ஜயங்கொண்ட சோழமண்டலத்து பெரும்பாணப்பாடி ஐயம்புழுகூர்‌ நாட்டு 
விண்ணமங்கலமான விக்கிரம சோழச்சருப்பேதி மங்கலம்‌' என்று 
குறிப்புள்ளது. இக்கல்வெட்டுகள்‌ இ.பி.11ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ மற்றும்‌ வீர இராசேந்திரன்‌ காலத்தியவை. 
ஆரணிவட்ட விண்ணமங்கலம்‌ செஞ்சிப்‌ பகுதியில்‌ உள்ளது. பாணநாடும்‌ 
பெரும்பாணப்பாடியும்‌ வெவ்வேறு என்றும்‌ பெரும்பாணப்பாடி வாணியம்‌ 
பாடிப்‌ பகுதியில்‌ உள்ளது என்றும்‌ எ.சுப்பராயலு தெரிவித்த கருத்தும்‌ இங்கு 
குறிப்பிடத்தக்கது. 


சு. இராசகோபால்‌, சென்னை. 


யு ஆவணம்‌ 715, 2004 











59. புதிய வெளியீடுகள்‌ 


59:1 


௪. கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாட்டுச்‌ செப்பேடுகள்‌, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 
சிதம்பரம்‌, 2002, தொகுதி-1:368 பக்கங்கள்‌, தொகுதி-2:376 பக்கங்கள்‌. 


இரு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. முதல்‌ தொகுதியில்‌ 
செப்பேடு குறித்துப்‌ பொதுவாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டிய செய்திகள்‌ 
ஏராளமாக இடம்‌ பெற்றுள்ளன. இத்தொகுதியின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ 
பல்லவர்‌, பாண்டியர்‌, சோழர்‌ காலச்‌ செப்பேடுகள்‌ பற்றிய செய்திகள்‌ 
காட்டப்பட்டுள்ளன. தொகுதி இரண்டில்‌ சேர நாட்டில்‌ கிடைக்கப்பெற்ற 
செப்பேடுகள்‌, விசயநகர மற்றும்‌ நாயக்கர்‌ காலச்‌ செப்பேடுகள்‌ என 
தமிழகத்தில்‌ தற்காலம்‌ வரை வெளியிடப்பட்ட செப்பேட்டுச்‌ செய்திகள்‌ 
காணப்படுகின்றன. இத்தொகுதிகளில்‌ வெளியிடப்பட்டுள்ள செப்பேடுகள்‌ 
பல வரலாறு, கல்வெட்டு சார்ந்த இதழ்களில்‌ அரசு சார்ந்த துறைகளாலும்‌, 
பிற அமைப்புகளாலும்‌, தனிநபர்களாலும்‌ ஏற்கனவே வெளியிடப்‌ 
பட்டவையாகும்‌. புதியனவும்‌ இடம்பெற்றுள்ளன. காட்டாக: 
புதுக்கோட்டை வட்டார நிலத்தரசுச்‌ செப்பேடுகள்‌.. இச்செப்பேடுகள்‌ 
தனிநபர்‌ சேகரிப்பில்‌ இருப்பவை. பொதுவாக மூலபாடங்களுக்கு ஆசிரியர்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. குறிப்பாக, ,செப்பேடுகளின்‌ வாயிலாக 
இதுவரை ஆய்வாளர்களால்‌ அறியப்பட்ட அல்லது இதுகுறித்து ஆசிரியரின்‌ 
பார்வைக்கு வரப்பெற்ற செய்திகள்‌ இத்தொகுதிகளில்‌ இடம்பெற்றுள்ளன. 


முதல்‌ தொகுதியில்‌ 'செப்பேடுகள்‌ ஓர்‌ அறிமுகம்‌' என்னும்‌ முதல்‌ 
இயலின்‌ இறுதியில்‌ 'தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வளர்ச்சி! என வரைபடங்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. வரைபடம்‌ 11 முதல்‌ முடிய இடம்பெற்றுள்ளன. 
வரைபடம்‌ 1 விடுபட்டுள்ளது. அனைத்து எழுத்துக்களின்‌ வளர்ச்சியையும்‌ 


இவ்வரைபடங்கள்‌ காட்டவில்லை. மேலும்‌, இவ்வரைபடங்கள்‌ 
சேகரிக்கப்பட்ட நோக்கீட்டு நூலின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டிருந்தால்‌ நன்றாக 
இருந்திருக்கும்‌. காரணம்‌: வரைபடங்களில்‌ காட்டப்பட்டுள்ளவை 


க.பி.4-5ஆ ம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டு வரை தமிழகத்தில்‌ 
வழக்கத்திலிருந்த தமிழ்‌, வட்டெழுதீது ஆகியவற்றின்‌ வரிவடிவங்களின்‌ 
பரிணாம வளர்ச்சியை ஒப்பீட்டு நோக்கில்‌ விளக்குபவை. இந்நூலில்‌ 
வட்டெழுத்து பற்றி ஏதும்‌ பேசப்படாதபோது அதன்‌ ஒருசில எழுத்துக்களின்‌ 
வளர்ச்சி நிலை மட்டும்‌ கொடுக்கப்பட்டுள்ளமை நூலின்‌ செய்தியோடு 
்‌ தொடர்பில்லாமல்‌ நிற்கிறது. ஆசிரியரின்‌ கடின உழைப்பால்‌ வெளிவந்துள்ள 
இவ்விரு தொகுதிகளும்‌ தமிழக வரலாற்றிற்குச்‌ சிறந்த ஆதாரமாகத்‌ திகழும்‌ 
செப்பேடுகள்‌ குறித்த பல வகையான செய்திகளைக்‌ கொண்டுள்ளன. 


பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


ஆவணம்‌ 15, 2004 183 


59:2 


பா. அன்பரசு, திருமணிமுத்தாற்றுத்‌ திருத்தலங்கள்‌, விஜயம்‌ பதிப்பகம்‌, 
சேலம்‌, 2003, 144 பக்கங்கள்‌. 


ஒரு காலத்தில்‌ சேலம்‌ நகருக்குள்‌ பெருக்கெடுத்து ஓடி அந்நகரின்‌ 
குடிநீர்த்‌ தேவையை நிறைவுசெய்து இன்று வற்றி வறண்டு நகரச்‌ 
சாக்கடையாகத்‌ திகழும்‌ ஒர்‌ ஓடையை - அன்றைய 'திருமணிமுத்தாறு' என 
அடையாளம்‌ கண்டு ஆய்வு செய்து நூலாக வெளிக்கொணர்ந்துள்ளார்‌ 
நூலாசிரியர்‌. இவ்வாற்றின்‌ தோற்றம்‌ தொடங்கி அதன்‌ நெடுகிலும்‌ 
ஆங்காங்கு அமைந்துள்ள பெருங்கோயில்களையும்‌, சிறுகோயில்களையும்‌ 
முடிந்தவரை கள ஆய்வு செய்து வெளிப்படுத்தியுள்ள ஆசிரியரின்‌ முயற்சி 
பாராட்டத்தக்கது. கள ஆய்வு அனுபவங்களைச்‌ சுவைபடச்‌ சொல்வது 
இந்நூலை தொய்வில்லாமல்‌ படிப்பதற்குத்‌ தாண்டுகிறது. ஒவ்வொரு 
கோயிலைப்‌ பற்றியும்‌ புராணக்கதை, வரலாற்றுச்‌ செய்திகள்‌, செவிவழிச்‌ 
செய்திகள்‌ என அனைத்தையும்‌ தொகுத்து வழங்கியுள்ளார்‌. ஒரு சில 
இடங்களில்‌ காலக்‌ குறிப்புகளைச்‌ சரிபார்க்க வேண்டியது அவசியம்‌ (பக்‌.59). 
நீர்‌ வளங்களை இழந்து வரும்‌ இந்நாளில்‌ இத்தகைய ஆய்வு மிக 
அவசியமானதும்‌ நாடு முழுவதும்‌ மேற்கொள்ளப்படவேண்டுவதும்‌ ஆகும்‌. 


39:3 


எம்‌. இராஜகோபாலன்‌, மருந்தீஸ்வரர்‌ எனும்‌ நல்‌ மருத்துவர்‌, A4 ஆனந்த்‌, 
சென்னை, 2003, 224 பக்கங்கள்‌. 


சென்னை திருவான்மியூரில்‌ அமைந்துள்ள பாடல்பெற்ற 
சிவத்தலமாகிய மருந்தீசர்‌ கோயில்‌ பற்றிய ஆய்வாக இந்நூல்‌ 
வெளிவந்துள்ளது. கி.பி.7ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ அண்மைக்காலம்‌ வரை 
இக்கோயில்‌ வளர்ந்துள்ள பாங்கு விரிவாகப்‌ பேசப்படுகிறது. திருவான்மியூர்‌ 
ஆலய வரலாறு என்னும்‌ தலைப்பின்‌ 8ழ்‌ அமைந்துள்ள பகுதி இக்கோயிலும்‌, 
பிற இடங்களிலும்‌ கிடைத்த கல்வெட்டுகளைக்‌ கொண்டு 
மேற்கொள்ளப்பட்ட ஆய்வாகத்‌ திகழ்கிறது. இது ஆய்வாளரின்‌ உண்மை 
தேடும்‌ நோக்கத்திற்குக்‌ கிடைத்த வெற்றியாகும்‌. தல வரலாறு என்னும்‌ பகுதி 
முற்றிலும்‌ புராணச்‌ செய்திகளைக்‌ கொண்டுள்ளது. தேவார காலம்‌ தொடங்கி 
இன்றைய நாள்‌ வரை இக்கோயில்‌ தொடர்பாக எழுந்துள்ள இலக்கியங்களை 
நல்ல முறையில்‌ தொகுத்துக்‌ கொடுத்துள்ளார்‌ நூலாசிரியர்‌. கலைச்சிறப்பு 
என்னும்‌ பகுதியில்‌ தெய்வ உருவங்களை வரிசைப்படுத்திச்‌ சொல்லியுள்ளார்‌. 
அவற்றின்‌ உருவ அமைதிகளைச்‌ சற்று விரிவாக ஆய்வுசெய்து அதனைக்‌ 
கொண்டு அவற்றின்‌ கால நிர்ணயத்தையும்‌ செய்திருக்கலாம்‌. 


சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 


184 ஆவணம்‌ 15, 2004 


59:4 


சி. பத்மநாதன்‌, இலங்கைத்‌ தமிழர்‌ தேசவழமைகளும்‌ சமூக வழமைகளும்‌, 
குமரன்‌ புத்தக இல்லம்‌, கொழும்பு மற்றும்‌ சென்னை, 2001, 396 பக்கங்கள்‌, 


இலங்கையில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ சமூக நடைமுறை, பழக்க 
வழக்கங்கள்‌, நீதிமுறை, தொழில்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய தமிழ்‌ 
ஆவணங்களின்‌ தொகுப்பு நூல்‌ இதுவாகும்‌. கி.பி. 18, 19ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
இவற்றைத்‌ தொகுத்து பலர்‌ வெளியிட்டனர்‌. பழமையான சட்ட நெறியாக 
இது அக்கால ஆட்சியாளரால்‌ அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாவணங்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆவணச்‌ சுவடிகள்‌ நிலையத்தில்‌ உள்ளவற்றை ஆதாரமாகக்‌ 
கொண்டுள்ளன. யாழ்ப்பாண தேசத்துத்‌ தேசவழமை, புத்தளம்‌-கற்பிட்டிப்‌ 
பகுதி தமிழரின்‌ தேசவழமைகள்‌, திருகோணமலைப்‌ பகுதி தமிழரின்‌ 
வழமைகள்‌, மட்டக்களப்பு தேசத்து முக்குவர்‌ சட்டம்‌, கரையோரப்‌ 
பகுதிகளிலுள்ள இசுலாமியர்‌ உலாந்தாக்காரர்‌ தொகுத்த இசுலாமியர்‌ சட்டம்‌, 
தூத்துக்குடி பரதவர்‌ சாதி வழமை என்று ஆறு பகுதிகளாக ஆவணங்கள்‌ 
இந்நூலில்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. இவற்றைப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
முறையில்‌ அருஞ்சொல்‌ விளக்கமும்‌ விரிவான ஆய்வு முன்னுரையும்‌ நூலில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. நூலின்‌ இறுதியில்‌ மூல ஆவணங்களின்‌ புகைப்‌ 
படங்களும்‌, சொல்லடைவும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவில்‌ 
உள்ள பரதவர்களின்‌ சொத்துரிமை சமூக நடைமுறை குறித்த இலங்கைத்‌ 
தமிழ்‌ ஆவணங்கள்‌ முதன்முதலில்‌ இந்நாலில்‌ இடம்‌ பெற்றுள்ளமை 
குறிப்‌ பிடத்தக்கது. 

இந்நூலில்‌ இடம்பெற்றுள்ள ஆவணங்கள்‌ தமிழரின்‌ தமிழ்மொழி 
வழக்காறுகளை அறிந்து ஆய்வு செய்வதற்குப்‌ பயன்படும்‌. மேலும்‌ 
இந்நூலாசிரியர்‌ குறிப்பிடுவது போல்‌ இலங்கை, தென்னிந்திய 
தமிழர்களுக்கடையே நிலவி வந்துள்ள வரலாற்று ரீதியான தொடர்புகளை 
ஒப்பீட்டு முறையில்‌ காண்பதற்கு இவ்வாவணங்கள்‌ துணைபுரியும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஆவணங்கள்‌ சமூக வரலாற்றிற்கு 
உதவும்‌ அரிய வரலாற்றுச்‌ சுவடுகளாகும்‌. 


59:5 


Pp. Visalakshy, Nandinagari Script, Dravidian Linguistics Association, 
Tiruvananthapuram, 2003, pp.282. 


தென்னிந்தியாவில்‌ சமஸ்கிருத மொழியை எழுதப்‌ 
பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களில்‌ ஒன்று நாகரி. நந்திநாகரி என்ற பெயரில்‌ 
விசயநகர-நாயக்கர்‌ காலங்களில்‌ இது பெருமளவில்‌ ஓலைகள்‌, 
செப்பேடுகளில்‌ எழுதப்பட்டன. கல்வெட்டுகள்‌, பழங்காசுகள்‌ 
ஆகியவற்றிலும்‌ இவ்வெழுத்து முறையைப்‌ பயன்படுத்தி வடமொழியை 
எழுதினர்‌. எனவே தென்னக அரசியல்‌, பண்பாட்டு வரலாற்றைப்‌ 
்‌ புரிந்துகொள்வதற்கு இவ்வெழுத்து முறையை அறிந்துகொள்வது 


ஆவணம்‌ 75, 2004 185 


அவசியமாகும்‌. இரண்டாம்‌ தரச்‌ சான்றுகளைக்‌ கொண்டு வரலாற்று 
மூலங்களின்‌ ஆவணங்களைப்‌ புரிந்தகொள்ளாமல்‌ அவற்றை நேரடியாகக்‌ 
கண்டு படிப்பதன்‌ மூலம்‌ உண்மையான வரலாற்றை மாணவர்களும்‌ 
வரலாற்று ஆர்வலர்களும்‌ அறிந்துகொள்ள முடியும்‌ என்ற முறையில்‌ 
இந்நூலை அரும்பாடுபட்டு நூலாசிரியர்‌ உருவாக்கியுள்ளார்‌. இந்நூலில்‌ 
நாகரி எழுத்துகளில்‌ உயிர்‌, மெய்‌, உயிர்மெய்‌, வடிவங்களோடு அவற்றின்‌ 
கூட்டெழுத்துக்களும்‌, குறைந்த வேறுபாடுகளுடன்‌ ஓத்துக்‌ காணப்படும்‌ 
எழுத்துக்களின்‌ வடிவங்களும்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளமை 
இந்நூலின்‌ சிறப்பாகும்‌. ஒவ்வொரு நந்திநாகரி எழுத்துக்கு இணையான 
தேவநாகரி எழுத்தும்‌, அவற்றை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்‌ என்பதற்கு 
உச்சரிப்புக்‌ குறியீடுகளுடன்‌ ரோமானிய எழுத்துக்களின்‌ வரிவடிவங்களும்‌ 
தரப்பட்டுள்ளன. மேலும்‌ நந்திநாகரி எழுத்துக்களை அறிந்து அவற்றை 
சொற்களாக்கிப்‌ படிக்கும்‌ பயிற்சியும்‌ இந்நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
நூலின்‌ இறுதியில்‌ நந்திநாகரியில்‌ அமைந்த பண்டைய மூல ஆவணங்கள்‌, 
படங்கள்‌ அவற்றிற்குரிய மூலபாடங்களோடு தற்காலத்‌ தேவநாகரி 
வரிவடிவங்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


இந்நூலின்‌ முன்னுரையில்‌ சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து 
அண்மைகாலம்‌ வரை இந்திய நாட்டில்‌ எழுத்துக்கள்‌ வளர்ந்த வரலாறும்‌, 
நந்திநாகரி எழுத்து முறையின்‌ விரிவான வரலாறும்‌ தரப்பட்டுள்ளன. 
பண்டைய ஆவணங்களை எல்லோரும்‌ படிக்க வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
படைக்கப்பட்ட இந்நூலின்‌ ஆசிரியரை வரலாற்று உலகம்‌ பாராட்டத்தான்‌ 
வேண்டும்‌. 


59:6 


ந, Visalakshy, The Grantha Script, Dravidian Linguistics Association, 
Tiruvananthapuram, 2003, pp.320, 


தென்னிந்தியாவில்‌ குறிப்பாகத்‌ தமிழ்நாடு, கேரளப்‌ பகுதிகளில்‌ 
வடமொழியை எழுதப்‌ பயன்படுத்தப்பட்ட எழுத்து கிரந்த மாகும்‌. பல்லவர்‌, 
சோழர்‌, பாண்டியர்‌ செப்பேகெளின்‌ வடமொழிப்‌ பகுதியும்‌, முக்கிய 
கல்வெட்டுகளும்‌ கிரந்த எழுத்துகளிலேயே எழுதப்பட்டுள்ளன. தமிழ்‌ 
கல்வெட்டுகளும்‌ இரந்த எழுத்துக்கள்‌ விரவியே எழுதப்பட்டுள்ளன. 
தமிழகத்திலும்‌ கேரளத்திலும்‌ ஓலையில்‌ எழுதப்பட்ட இரந்தச்‌ சுவடிகள்‌ 
ஏராளம்‌. பண்டைய ஆவணங்களைப்‌ படிப்போர்‌ எண்ணிக்கை இன்று 
குறைந்து வரும்‌ நிலை உள்ளது. இதனை உணர்ந்து மாணவர்களும்‌ 
வரலாற்றில்‌ ஈடுபாடு கொண்டவர்களும்‌ கிரந்த எழுத்துக்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ இந்நூலினை ஆசிரியர்‌ படைத்துள்ளார்‌. 
இந்நூலில்‌ இரந்த எழுத்துக்களின்‌ அனைத்து வடிவங்களும்‌ அவற்றிற்கு 
இணையான தேவநாகரி வடிவங்களோடு பட்டியலிட்டுத்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்‌ என்பதற்குத்‌ துணையாக ரோமானிய 


LAS ஆவணம்‌ 715, 2004 


வரிவடிவங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ இரந்த எழுத்துக்களில்‌ 
அமைந்த சொற்கள்‌ பயிற்சிக்காகப்‌ பட்டியலிட்டுத்‌ தரப்பட்டுள்ளன. நூலின்‌ 
இறுதியில்‌ கிரந்த எழுத்துக்களில்‌ அமைந்த மூல ஆவணங்கள்‌ அவற்றிற்கு 
இணையான தேவநாகரி எழுத்து முறையில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


நூலின்‌ முன்னுரையில்‌ இந்திய நாட்டில்‌ பல்வேறு எழுத்துக்கள்‌ 
தோன்றி வளர்ந்த வரலாறு எடுத்துக்‌ கூறப்பட்டிருக்றெது. இதில்‌ 
தென்னிந்திய “எழுத்துக்களின்‌ வளர்ச்சி பற்றி நன்கு கூறப்பட்டுள்ளது. 
குறிப்பாக வட்டெழுத்தும்‌ அதன்‌ வேறுபட்ட வடிவங்களான கோலெழுத்து, 
மலையாண்மா பற்றியும்‌ விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தென்னக 
எழுத்துமுறை பற்றிய வரலாற்று ஆய்வில்‌ இந்நூலாசிரியரின்‌ நாகரி, கிரந்த 
எழுத்துக்கள்‌ பற்றிய நூல்கள்‌ இடம்‌ பெறத்‌ தக்கவையாகும்‌. 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 
29:7 


நடன. காநொதன்‌, தமிழர்‌ தெய்வங்கள்‌, தென்றல்‌ நிலையம்‌, மேல சன்னதி, 
சிதம்பறம்‌, 2003, 192 பக்கங்கள்‌. 


இந்நூலாசிரியர்‌ முன்பு பல இதழ்களில்‌ வெளியிட்ட கட்டுரைகள்‌ ஒரு 
சேர இந்நூலில்‌ தரப்பட்டுள்ளன. கன்னியர்‌ எழுவர்‌, சாத்தன்‌, கணபதி, சக்தி, 
ஐந்திணைத்‌ தெய்வங்கள்‌, இந்திரன்‌, இலிங்கோத்பவர்‌ ஆகிய எழு 
தெய்வங்கள்‌ பற்றிய கட்டுரைகளும்‌; சீராளன்‌, சுந்தரர்‌, நந்தனார்‌, மனுநீதிச்‌ 
சோழர்‌ ஆகிய அடியார்கள்‌ பற்றிய நான்கு கட்டுரைகளும்‌; தக்கன்‌-பைரவர்‌ 
பற்றி ஒரு கட்டுரையும்‌ உள்ளன. கலைக்‌ கூறுகளான கோயில்கள்‌, சிற்பங்கள்‌, 
செப்புச்‌ சிலைகள்‌, சுடுமண்‌ உருவங்கள்‌ நடனம்‌ பற்றிய ஐந்து கட்டுரைகளும்‌ 
இதில்‌ அடங்கும்‌. நூலாசிரியரால்‌ அறியப்பட்ட தகவல்களும்‌, கல்வெட்டு, 
இலக்கியம்‌, புராணம்‌, சிற்பங்களின்‌ அடிப்படையிலான செய்திகளும்‌ 
மேற்கோள்களும்‌ நிறையக்‌ காணப்படுகின்றன. சில கட்டுரைகள்‌ 
அடிக்குறிப்புகள்‌ ஏதுமில்லாமலும்‌, சில கட்டுரைகள்‌ நாற்பதுக்கும்‌ 
மேற்பட்ட குறிப்புகளைக்‌ கொண்டும்‌ விளங்குகின்றன. ஆய்வாளர்கள்‌ 
ஹூலநூல்களையும்‌, துணை நூல்களையும்‌ அறிந்து கொள்ளவும்‌ நீண்ட 
ஆய்வுகள்‌ மேற்கொள்ளவும்‌ இக்குறிப்புகள்‌ உதவக்‌ கூடியவை. எழுத்துநடை 
எளிமையாக உள்ளது. எனினும்‌ எளியவர்கள்‌ தெய்வ உருவங்களை 
அறிந்துகொள்ள படங்களே இல்லை என்பது ' ஒரு குறை.நூலின்‌ 
தலைப்பிற்கேற்ப கட்டுரைகள்‌ தமிழர்‌, தமிழகம்‌ என்ற கோணத்திலேயே 
அமைந்துள்ளன. 


சு. இராசகோபால்‌, சென்னை. 


ஆவணம்‌ 15, 2004 ‘ 187 


99:8 


வ. குருநாதன்‌, யுறதானும/ மூலமும்‌ உரையும்‌: முண்செம்யாகம்‌ (1-300), 
வடிவேல்‌ பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2003, 403 பக்கங்கள்‌. 


சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றாய்‌, பழந்தமிழ்‌ 
மக்களின்‌ வாழ்வியல்‌, அரசியல்‌, சமூகவியல்‌ வரலாறு, பண்பாட்டுப்‌ பழக்க 
வழக்கங்களையும்‌ அறிய உதவும்‌ அரும்‌ பெட்டகம்‌ புறநானூறு. இதன்‌ 
பழையவுரையுடன்‌ முதலில்‌ பதிப்பித்தவர்‌ உ.வே. சாமிநாதையர்‌. 
இதன்பிறகு பல உரைகள்‌ வெளிவந்துள்ளன. இப்புதியவுரை ஆய்வாளர்‌ 
அனைவரும்‌ புரிந்து பயன்கொளத்தக்க விளக்கங்களோடும்‌ ஆய்வுக்‌ 
குறிப்புக்களோடும்‌ அமைந்துள்ளது. புறநானூற்றுப்‌ பாடல்களுக்குப்‌ 
பெரும்பாலும்‌ பாடப்பட்டோர்‌ பெயர்களும்‌ அவை இல்லாத இடங்களில்‌ 
பாடல்‌ தொடர்களும்‌ தலைப்புக்களாகத்‌ தரப்பெற்றுள்ளன. பாடல்களின்‌ 
திணை, துறைபாடினோர்‌, பாடப்பட்டோர்‌, பெயர்க்குறிப்புக்கள்‌ முந்தைய 
பதிப்புக்களில்‌ இல்லாத முறையில்‌ அவ்வப்‌ பாடல்களின்‌ அடியிலேயே 
வெளிப்படக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. பாடல்‌ சொற்கள்‌ வேண்டுமளவு 
ரிரிக்கப்பட்டும்‌ நிறுத்தற்குறிகள்‌ இடப்பெற்றும்‌ அமைந்துள்ளது. 
பாடல்களின்‌ உரை பொருள்முறையிலும்‌, விளக்கவுரை பாடற்‌ சூழல்களை 
எடுத்து அறிமுகப்படுத்தியும்‌, அருஞ்சொற்‌ பொருளுரைத்தும்‌, வரலாற்று 
விளக்கங்கள்‌ காலமுறைக்குறிப்புக்கள்‌, பண்பாட்டு மரபுரைகள்‌ மொழிந்தும்‌ 
தெளிவுறுத்துகின்றது. 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 


188 ஆவணம்‌ 75, 2004 


60. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 13ஆம்‌ 
ஆண்டுக்‌ கருத்தரங்க அறிக்கை 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 13ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கம்‌ மற்றும்‌ 
ஆவணம்‌ இதழ்‌-14 வெளியீட்டு விழா 2003 ஜ௫லைத்‌ திங்கள்‌ 19, 20 ஆகிய 
இரு நாட்கள்‌ வேலூர்‌ கோட்டையில்‌ உள்ள இந்தியத்‌ தொல்லியல்‌ 
அளவீட்டுத்‌ துறையின்‌ அருங்காட்சியக வளாகத்தில்‌ நடைபெற்றது. 
இக்கருத்தரங்கின்‌ உள்ளூர்ச்‌ செயலர்களாக இரு. ம. காந்தி (காப்பாட்சியர்‌, 
அரசு அருங்காட்சியகம்‌, வேலூர்‌), திரு சு.இராசவேலு (கல்வெட்டாய்வாளர்‌, 
இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறை, சென்னை) ஆகியோர்‌ 
செயல்பட்டனர்‌. 





19.7.2003 அன்று காலை 10,00 மணிக்கு தொடக்கவிழா நடைபெற்றது. 
முனைவர்‌ ஆ.சி.மோகன்தாஸ்‌, இ.ஆ.ப., (மாவட்ட ஆட்சியர்‌, வேலூர்‌) 
தலைமையேற்றார்‌. கொடுமுடி ௪. சண்முகன்‌ (தலைவர்‌, தமிழகத்‌ தொல்லியல்‌ 
கழகம்‌) வரவேற்புரை வழங்கினார்‌. பழமையான கல்வெட்டுகள்‌ இருக்கும்‌ 
இடங்களைப்‌ பாதுகாக்க உள்ளூர்‌ மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த 
வேண்டியதன்‌ அவசியத்தையும்‌ தமிழ்‌ எழுத்து வளர்ச்சி பற்றிய பாடத்தை 
தொடக்க, உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ கற்றுத்‌ தர வேண்டியதன்‌ 
அவசியத்தையும்‌ வரவேற்புரையில்‌ எடுத்துரைத்தார்‌. இரு. டி. சத்தியமூர்த்தி 
(தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌, இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறை, 
சென்னை வட்டம்‌) விழாவைத்‌ தொடங்கி வைத்து சிறப்புரை நல்கினார்‌. 
அரசே எல்லாவற்றிற்கும்‌ உதவ முடியாத சூழலில்‌ இதுபோன்ற 
அமைப்புகளால்‌ மட்டுமே தொல்லியல்‌ - கல்வெட்டியல்‌ துறை சார்ந்த 
பணிகளைச்‌ செய்ய முடியும்‌ எனக்‌ கூறினார்‌. கல்வெட்டறிஞர்‌ இரு. ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ (இ.ஆ.ப. ஓய்வு) ஆவணம்‌ 14ஆவது இதழை வெளியிட்டுத்‌ 
தொடக்கவுரை ஆறீறிச்‌ சிறப்பித்தார்‌. ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ எழுதும்‌ வரலாற்று 
ஆய்வாளர்கள்‌ முன்பு ஆங்கில நூல்களையே நோக்கட்டு நூல்களாகப்‌ 
பயன்படுத்தினர்‌; ஆனால்‌, இன்று ஆங்கிலத்தில்‌ கட்டுரை எழுதும்‌ 
ஆய்வாளர்கள்கூட ஆவணம்‌ இதழை நோக்கீட்டு நூலாகப்‌ 
பயன்படுத்துவதைப்‌ பார்க்கும்போது ஆவணம்‌ இதழின்‌ முக்கியத்துவம்‌ 
வெளிப்படுகிறது எனக்‌ குறிப்பிட்டு கழகம்‌ ஆற்றிவரும்‌ பணியைப்‌ 
பாராட்டினார்‌. இதழைப்‌ பெற்றுக்கொண்டு முனைவர்‌ ரா. கண்ணன்‌, 
இ.ஆ.ப. (ஆணையர்‌, அரசு அருங்காட்சியகங்கள்‌ மற்றும்‌ வேளாண்மைத்‌ 
துறை) உரையாற்றினார்‌. தொல்லியல்மீது அவருக்கு ஏற்பட்ட ஈடுபாட்டை 
தனது அனுபவத்தைக்‌ கொண்டு விளக்கியதோடு தொல்லியல்‌ எச்சங்களைப்‌ 
பாதுகாப்பதில்‌ அருங்காட்சியகங்கள்‌ முக்கியப்‌ பங்கு வகிப்பதையும்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. முனைவர்‌ செ. இராசு (முன்னாள்‌ தலைவர்‌, கல்வெட்டியல்‌ 
துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌), முனைவர்‌ கோ. தங்கவேலு (முன்னாள்‌ 


ஆவணம்‌ 15, 3004 189 


தலைவர்‌, வரலாற்றுத்‌ துறை, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌), 
திரு.க.இலக்குமி நாராயணன்‌ (உதவி இயக்குநர்‌, அருங்காட்சியகங்கள்‌ 
துறை, சென்னை) ஆகியோர்‌ வாழ்த்துரை வழங்க திரு. ச. இராசவேலு 
ஆற்றிய நன்றியுரையுடன்‌ தொடக்கவிழா நிறைவடைந்தது. தொடர்ந்து 
கருத்தரங்கின்‌ முதல்‌ அமர்வு நடைபெற்றது. 


பிற்பகல்‌ அறக்கட்டளைச்‌. சொற்பொழிவுகள்‌ நடைபெற்றன. 
திரு.ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ நிறுவிய இி.நா. சுப்பிரமணியம்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவை முனைவர்‌ பரமு. புட்பரட்ணம்‌ 
(முதுநிலை விரிவுரையாளர்‌, வரலாற்றுத்‌ துறை, யாழ்ப்பாணப்‌ 
பல்கலைக்கழகம்‌, இலங்கை) இலங்கைத்‌ தமிழ்ச்‌ சாசன ஆராய்ச்சியும்‌ 
கந்தளாய்ச்‌ சரசனமும்‌ என்ற தலைப்பில்‌ ஆற்றினார்‌. இச்சொற்பொழிவு 
நிகழ்விற்கு முனைவர்‌ எ.சுப்பராயலு தலைமை வகித்தார்‌. கோவிலூர்‌ ஆதின 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவை திரு மா.சந்திரமூர்த்தி (முன்னாள்‌ துணை 
இயக்குநர்‌, தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை) பாண்டியர்‌ காலச்‌ செப்புத்‌ 
திருமேனிகள்‌ என்ற தலைப்பில்‌ உரை நிகழ்த்தினார்‌. இப்பொழிவிற்கு 
முனைவர்‌ ச. மெய்யப்பன்‌ தலைமையேற்றார்‌. அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவுகளுக்குப்‌ பிறகு நடைபெற்ற சிறப்புச்‌ சொற்பொழிவில்‌ 
தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனத்தைச்‌ (National Institute of Ocean 
Technology, Chennai) சேர்ந்த முனைவர்‌ எஸ்‌. பத்ரிநாத்‌ (ஆலோசகர்‌, 
கடல்சார்‌ தொல்லியல்‌) காம்பே வளைகுடாவில்‌ பண்டைய நாகரிக எச்சங்கள்‌ 
என்ற தலைப்பில்‌ ஒளிப்படங்களுடன்‌ உரையாற்றினார்‌. மாலை 6.45 மணி 
முதல்‌ 8.30 வரை செயற்குழுக்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. 


20, 7.2003 அன்று காலையில்‌ பேராளர்கள்‌ திருமலை (அரஹந்தகரி)யில்‌ 
(போஞூர்‌ வட்டம்‌, இிருவண்ணாமலை மாவட்டம்‌) காணப்படும்‌ 
இமணக்கோயில்‌ கலைச்‌ செல்வங்களையும்‌ குறிப்பாக ஸ்ரீநேமிநாதரின்‌ 18 அடி 
உயரமுள்ள சிலையையும்‌ பார்வையிட்டனர்‌. முனைவர்‌ இரா. பூங்குன்றன்‌ 
(உதவி இயக்குநர்‌, தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை) திருமலையின்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்பு குறித்து பேராளர்களுக்கு உரை நிகழ்த்தினார்‌. 
சமணர்களின்‌ செயல்பாடுகள்‌ தமிழகத்தில்‌ பொதுவாக கி.பி.ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ இறப்பாகக்‌ காணப்பட்டதென்றாலும்‌ திருமலையில்‌ 
காணப்படும்‌ சமண எச்சங்கள்‌ கி.பி.7ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 
தொடங்குவதாகத்‌ தெரிவித்தார்‌. குறிப்பாக சோழர்‌ ஆதிக்கத்தின்‌ 8ழ்‌ 
திருமலை சிறந்து விளங்கியதை அங்கு கிடைக்கின்ற கல்வெட்டுகளில்‌ 
இருந்து அறியமுடியும்‌ என்பதோடு குந்தவை ஜினாலயம்‌ ஒன்றும்‌ அங்கு 
உருவாக்கப்பட்டிருந்ததையும்‌ கல்வெட்டுச்‌ சான்றுடன்‌ எடுத்துக்‌ காட்டி 
திருமலையின்‌ வரலாறு இடைக்காலம்‌ வரை சிறப்புற்றிருந்தது என்பதை 
அவரது உரையில்‌ குறிப்பிட்டார்‌. திருமலையில்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ 
கழகத்தின்‌ யொதுக்குழு கழகத்‌ தலைவர்‌ கொடுமுடி ச௪.சண்முகன்‌ 
தலைமையில்‌ நடைபெற்றது. பொதுக்குழுவில்‌ நடைபெற்ற தேர்தல்‌ மூலம்‌ 


190 ஆவணம்‌ 15, 2004 


அடுத்த மூன்றாண்டுகளுக்குப்‌ புதிய செயற்குழு உறுப்பினர்கள்‌ பத்‌ 
ஏற்றுக்கொண்டனர்‌. 


திருமலையில்‌ குருகுலம்‌ அமைத்து அப்பகுதி மக்களின்‌ 
மேம்பாட்டிற்குத்‌ துணையாகப்‌ பல சமூகப்‌ பணிகளை நடத்திவரும்‌ 
பட்டாரக சிந்தாமணி ஸ்வஸ்தி ஸ்ரீ தவளகர்த்தி சுவாமிகள்‌ பேராளர்கள்‌ 
அனைவரையும்‌ வரவேற்று சிற்றுண்டி அளித்து, பரிசளித்துச்‌ சிறப்பித்தார்‌. 
முன்னதாக கல்வெட்டறிஞர்‌ திரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ ஆற்றியுள்ள 
கல்வெட்டுப்‌ பணிகளைப்‌ பாராட்டி அவருக்கு சுவாமிகள்‌ முதன்மைச்‌ சிறப்பு 
அளித்தார்‌. அப்பொழுது ஸ்வஸ்திஸ்ரீ தவளக&ீர்த்தி சுவாமிகள்‌ பரிசளித்த சுமார்‌ 
110 கிராம்‌ எடையுள்ள வெள்ளியினாலான விளக்கு/குடையை இரு ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்துக்கு அன்பளிப்பாக வழங்கினார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. 


இக்கருத்தரங்கின்‌ 3 அமர்வுகளில்‌ 15 கட்டுரைகள்‌ படிக்கப்பட்டன. 
அவை பின்வருமாறு : 


நாள்‌ : 19.07.2003 அமர்வு -1 ' நேரம்‌ : 12.00 - 13.00 


தலைவர்‌ : முனைவர்‌ கேர. விசய வேணுகோபால்‌ 


1. க. பன்னீர்செல்வம்‌ ' - தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ மணவிலையும்‌ மக்கட்பேறும்‌ 
2. முத்து எத்திராசன்‌ - மல்லம்பாடி மட்பாண்டக்‌ குறியீடுகள்‌ 
நாள்‌ : 20.07.2003 அமர்வு - 8 நேரம்‌ : 14.00 - 15.00 


தலைவர்‌ : ஐ. ஸ்ரீதரன்‌ 


3. ஜெ.இராஜாமுகமது, 


௧௬. இராசேந்திரன்‌ - முன்னூற்றுவர்‌ 
4.சொ. சாந்தலிங்கம்‌ - மதுரைப்‌ பகுதியில்‌ அண்மைக்காலக்‌ கண்டுபிடிப்புகள்‌ 
க. க. பன்னீர்செல்வம்‌ - முடியூர்‌ நாடு வரலாற்றுப்‌ பெயராய்வு 
6. எம்‌. இராமகிருஷ்ணன்‌ - வரலாற்றிற்கு முற்பட்ட விரிஞ்சிபுரம்‌ 
7. நாக. கணேசன்‌ - செக்குகளும்‌ செக்காரும்‌ 
8. கோ. இருமூர்த்தி - பிரம்மதேசத்து துர்க்கை 
நாள்‌ : 20.07.2003 அமர்வு - 3 நேரம்‌ : 15.00 - 16.30 


தலைவர்‌ : முனைவர்‌ இரா. பூங்குன்றன்‌ 


9. செ. இராசு - சாகாட நக்கன்‌ 

10. சி. வீரராகவன்‌ - விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ வீரக்கல்‌ மற்றும்‌ தூம்புக்கல்‌ 
11. அ. சந்திரபோஸ்‌ - தானவர்‌ குமிழிக்‌ கல்வெட்டு 

22. ப. வெங்கடேசன்‌ - நரியாட்டுதலும்‌ புலியாட்டுதலும்‌ - ஒரு கன ஆய்வு 

73. ௪. இரவி - காளப்பட்டி (கோவைக்கருகில்‌)தொல்லியல்‌ சான்றுகள்‌ 


ஆவணம்‌ 15, 2004 191 


14. பா. சாம்சத்தியராஜ்‌ - விரகனூர்‌ (மதுரைக்கருகில்‌) அணைக்கட்டில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட திருமால்‌ மற்றும்‌ கருடாழ்வார்‌ 
சிற்பங்கள்‌ 

15. செ. கோவிந்தராஜ்‌ - தமிழகக்‌ கோயில்‌ கட்டடக்கலை கூறுகள்‌ சிலவற்றின்‌ 
தோற்றம்‌ - ஒர்‌ ஆய்வு 


மாலையில்‌ நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கழகத்தின்‌ 
புதிய தலைவர்‌ முனைவர்‌ செ. இராசு தலைமை வகித்தார்‌. கழக முன்னாள்‌ 
தலைவர்‌ கொடுமுடி ச. சண்முகன்‌ வரவேற்புரை நல்கினார்‌. முனைவர்‌ சொ. 
சாந்தலிங்கம்‌ (மாவட்ட தொல்லியல்‌ அலுவலர்‌, மதுரை மாவட்டம்‌) அளித்த 
நூல்‌ அறிமுகவுரையுடன்‌ கழக உறுப்பினர்கள்‌ எழுதிய 


1. ௮. சந்திரபோஸ்‌ - தானவநாட்டு வரலாறு 

2. ஆர்‌. மணி - செஞ்சிக்கோட்டை வரலாறு 

3. பரமு. புட்பரட்ணம்‌ - தொல்லியல்‌ நோக்கில்‌ ஈழத்தமிழரின்‌ 
பண்டையகால மதமும்‌ கலையும்‌ 

4. R. Mani - History of Vellore Fort 


ஆகிய நூற்களை முனைவர்‌ ௮. சுசிலாதிருமாறன்‌ (துணைவேந்தர்‌, 
திருவள்ளுவர்‌ பல்கலைக்கழகம்‌, வேலூர்‌) வெளியிட முனைவர்‌ கே.ஜி. 
தஞ்சி (முன்னாள்‌ முதல்வர்‌, அரசு கல்வியியல்‌ கல்லூரி, வேலூர்‌) பெற்றுக்‌ 
கொண்டார்‌. சிறப்புரை ஆற்றிய முனைவர்‌ கே.ஜி. தஞ்சி உள்ளூர்‌ 
வரலாற்றை அப்பகுதியைச்‌ சேர்ந்த ஆய்வாளர்கள்‌ வெளிக்கொணர 
வேண்டியதின்‌ முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்‌. நிறைவுரை நல்கிய 
முனைவர்‌ அ.சுசிலாதிருமாறன்‌ உலகளவில்‌ தொல்லியல்‌ பெற்றிருக்கும்‌ 
சிறப்பிடத்தை வெளிப்படுத்தினார்‌. திரு. ம.காந்தி நன்றிகூற கழக 13ஆவது 
கருத்தரங்க விழா நாட்டுப்பண்ணுடன்‌ இனிதே நிறைவுற்றது. 


பா. ஜெயக்குமார்‌ 
செயலர்‌ 


192 ஆவணம்‌ 15, 2004 


கட்டுரையாளர்கள்‌ 


முனைவர்சு. இராசகோபால்‌ 
இராஜாஜி இல்லம்‌ 

8, முதல்‌ தெரு, 
வெங்கடேஸ்வரா நகர்‌ 
அடையாறு, சென்னை - 600 020. 


முனைவர்‌ சு. இராசவேலு 
முதுநிலைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ 
இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறை 
புனித ஜார்ஜ்‌ கோட்டை 
சென்னை - 600 009. 


முனைவர்‌ செ. இராசு 

64/5, டி.பிஜி காம்ப்ளக்ஸ்‌ 
பாலக்காட்டுத்‌ தோட்டம்‌ 
புதிய ஆசிரியர்‌ குடியிருப்பு அருகில்‌ 
ஈரோடு - 638 011. 


திரு. ௧௬. இராசேந்திரன்‌ 
மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
விராச்சிலை (வழி) 
புதுக்கோட்டை - 622 420. 


இரு. பொ. இராசேந்திரன்‌ 
கல்வெட்டாய்வாளர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 001. 


திரு. இரா. இராமமூர்த்தி 
கைக்குறிச்சி (அஞ்சல்‌) 

திருமலைராயசமுத்திரம்‌ 
புதுக்கோட்டை - 622 303, 


திரு. பெ. இலெனின்‌ 

இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவிீட்டுத்‌ துறை 
14, 3வது குறுக்குத்தெரு 
அண்ணா நகர்‌, நெல்லித்தோப்பு 
பாண்டிச்சேரி - 605 005. 


ஆவணம்‌ 15, 2004 


திரு. ஐராவதம்‌ மகாதேவன்‌ 

பி1, நறுமுகை அபார்ட்மெண்ட்ஸ்‌ 
இரண்டாவது தெரு 

பிருந்தாவன்‌ நகர்‌ விரிவாக்கம்‌ 
ஆதம்பாக்கம்‌ 

சென்னை - 600 088. 


திரு. நாக. கணேசன்‌ 
தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
கரூர்‌ - 639 001. 


முனைவர்‌ தெ. கல்யாணி 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 
பாரதி மகளிர்‌ கல்லூரி 
சென்னை - 600 108. 


இரு. ப. காசிலிங்கம்‌ 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
கரூர்‌ - 639 002. 


திரு. ம. காந்தி 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
வேலூர்‌ - 632 004. 


இரு. சா. கிருஷ்ணமூர்த்தி 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
சிபிடி வளாகம்‌, தரமணி 
சென்னை - 600 113. 


இரு. க. குமார்‌ 
இ)/103, தாடண்டர்‌ நகர்‌ 
சைதாப்பேட்டை 


. சென்னை - 600 015. 


193 


திரு. தெ. கோபாலன்‌ 
26/121, செந்தில்‌ இல்லம்‌ 
கல்படி தெரு 

நாகராசா கோயில்‌ அருகில்‌ 
நாகர்கோயில்‌ - 629 001. 


முனைவர்‌ கொடுமுடி சண்முகம்‌ 
11-பி, இரண்டாம்‌ அவின்யு 
இத்திரா நகர்‌ 

சென்னை - 600 020. 


முனைவர்‌ அ. சந்திரபோஸ்‌ 
விரிவுரையாளர்‌ 

டாக்டர்‌ அம்பேத்கர்‌ சட்டப்‌ 
பல்கலைக்கழகக்‌ கல்லூரி 
செங்கல்பட்டு - 603 001 


திரு. மா. சந்திரமூர்த்தி 

17, போயஸ்‌ சாலை முதல்‌ தெரு 
தேனாம்பேட்டை 

சென்னை - 600 018. 


(முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 001. 


இரு. பா. சாம்‌ சத்தியராஜ்‌ 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
மதுரை - 624 020, 


திரு. ஆ. தோராமன்‌ 

72, ராஜராஜன்‌ நகர்‌ 
மானோலஜிபட்டித்‌ தெற்கு 
தஞ்சாவூர்‌ - 613 004. 


முனைவர்‌ எ. சுப்பராயலு 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


194 


திரு. செந்தி நடராசன்‌ , 
36/121, செந்தில்‌ இல்லம்‌ 
கல்படி தெரு 

நாகராசா கோயில்‌ அருகில்‌ 
நாகர்கோயில்‌ - 629 001. 


இரு. பு. சி. தமிழரசன்‌ 

30/1, ஆசிரியர்‌ குடியிருப்பு 
மணிப்பள்ளம்‌ சாலை 
புதுக்கோட்டை - 622 005. 


ஓவியர்‌ த.த.தவசிமுத்து 
36, பூவரசூர்‌ மெயின்‌ ரோடு 


. ஆறுமுகநேரி - 628 202 


தூத்துக்குடி மாவட்டம்‌ 


முனைவர்‌ இல. தியாகராஜன்‌ 
பேராசிரியர்‌, வரலாற்றுத்‌ துறை 
அரசுக்‌ கலைக்கல்லூரி 
அரியலூர்‌ - 621 718. 


திரு. வெ. இரா, துரைசாமி 
கோயில்காடு 
வெள்ளக்கல்பட்டி (அஞ்சல்‌) 
நாமகிரிப்பேட்டை (வழி) 
பின்கோடு 637 406. 


இரு. ஆ. துறைரங்கம்‌ . 
தலைவர்‌, தத்துவம்‌ யோகம்‌ மற்றும்‌ 
பண்பாட்டுச்‌ சுற்றுலா துறை 

தாகூர்‌ கலைக்கல்லூரி 
பாண்டிச்சேரி - 605 001. 


திரு ஆ. துளசேந்திரன்‌ 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


ஆவணம்‌ 15, 3004 


முனைவர்‌ இ. நாச்சிமுத்து 
தலைவர்‌, தமிழ்த்துறை 
கேரளப்‌ பல்கலைக்கழகம்‌ 
காரியவட்டம்‌ 
திருவனந்தபுரம்‌ - 695 681. 


திரு. இல. பரணன்‌ 
யாசிக்கா ஸ்டுடியோ 

12, முருகநாதபுரம்‌ வடக்கு 
கரூர்‌ - 639 002. 


முனைவர்‌ மா. பவானி 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


திரு. இரா. பாஸ்கரன்‌ 
46, சங்கரமடம்‌ வீதி 
புதுக்கோட்டை - 622 005. 


முனைவர்‌ ப. புஷ்பரட்ணம்‌ 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 
யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழகம்‌ 
இலங்கை. 


திரு. ப. பூபாலன்‌ 

9, பாட்டைத்‌ தெரு 
நவல்பூர்‌ 
இராணிப்பேட்டை- 632 402. 


இரு. முத்து எத்திராசன்‌ 
128, காமராசர்‌ குடியிருப்பு 
தெத்கு உசுமான்‌ சாலை 
தியாகராயர்‌ நகர்‌ 
சென்னை - 600 017. 


முனைவர்கா. ராஜன்‌ 
இணைப்பேராசிரியர்‌ 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


ஆவணம்‌ 15, 2004 


முனைவர்‌ ஜெ. ராஜாமுகமது 
காப்பாட்சியர்‌ 
அரசு அருங்காட்சியகம்‌ 
புதுக்கோட்டை - 622 001. 


ஓவியர்‌ வெ. ராஜ 
20/18, வஞ்சியம்மன்‌ கோவில்‌ தெரு, 
கரூர்‌ - 639 001. 


திரு. மு. ராஜேஷ்‌ 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


திரு. ௪. லெட்சுமணன்‌ 
எண்‌.5-1, 33, நியூ காலனி 
சிங்கம்புணரி -630 502. 


திருமதி அர. வசந்தகல்யாணி 
கல்வெட்டாய்வாளர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
சிபிடி வளாகம்‌, தரமணி, 
சென்னை - 600 113. 


பிரெஞ்சு நிறுவனம்‌ 
11, புனித லூயி தெரு 
பாண்டிச்சேரி - 605 001. 


இரு. வீரராகவன்‌ 

ஜே.ஜி. எம்‌. பள்ளி 

66, முத்துவேல்‌ லே அவுட்‌ 
கே.கே. சாலை 
விழுப்புரம்‌ - 605 602. 


இரு. பா. வெங்கடேசன்‌ 
ஆசிரியர்‌, 3/178, கம்பர்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 
வாலாஜாபேட்டை - 682 518. 


195 


திரு. எம்‌. வெங்கடேசன்‌ 

2, வேட்டை ராமசுமிரூாதெரு 
தென்காசிச்‌ சாலை 
இராஜபாளையம்‌ - 626 117. 


திரு. ந. வேங்கடேசன்‌ 
11, கிழக்கு சந்நிதி வீதி 
வில்லியனூர்‌ 

பாண்டிச்சேரி - 605 170, 


முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ 
கல்வெட்டாய்வாளர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 001. 


முனைவர்‌ பா. ஜெயக்குமார்‌ 
கல்வெட்டியல்‌ & தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


திரு. கி. ஸ்ரீதரன்‌ 

பதிவு அலுவலர்‌ 

தமிழக அரசு தொல்லியல்‌ துறை 
சிபிடி வளாகம்‌, தரமணி, 
சென்னை - 600 113. 


Thiru K. Panneer Selvam 
‘Epigraphist 

O/o, The Director of Epigraphy 
Archaeological Survey of India 
Old University Office Building 
Mysore - 570 005. 


126 ஆவணம்‌ 15, 2004 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 


RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2004 


வீ 


Opening Balance: | | Prinng |] 25,685.00 


Cash in hand 432.68 | Xerox & Stationary 4,402.85 
Cash at Bank Audit Fees 750.00 
Indian Bank, 820.00 
Thanjavur 


Sala அணை 
Membership fees 


Donation 4,050.00 | Transport & freight 1,475.00 
Charges 


ண ணை EY} 
ணை கனை “எட ௭ ணா" 
கைகளை "தகக 
டு 


Indian Bank, 14,806.00 

Thanjavur 
0 | Cash in hand 137.63 
8541831] OOOO 85,418.31 


(Sd.) V. Ramasamy 
Chartered Accountant 
951, East Main St., Thanjavur-|. 


































ஆவணம்‌ 15, 2004 197 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2004 


To Printing 25,685.00 | By Sales of 
Charges Books 7,453.00 
To Xerox & 4,402.85 | By Membership 25,500.00 
Stationary Fees 


To Audit Fees 750.00 | By Interest 8,759.32 
To Salary 1,000.00 | By Donation 4,050.00 


To Transport 1,475.00 
(Freight) 


To Bank Charges 100.00 
45,762.52 
















To Genera! 1,843.60 
Expenses 


To Excess of 1,358.07 


Income Over 
45,762.52 


Expemditure 
BALANCE SHEET AS ON 31.03.2003 


LIABILITIES ASSETS 
FUND ACCOUNT 


Opening Balance 2;10,655.79 | Fixed Deposit 1,70,000.00 
Add Income 1,358.07 | Furniture ்‌ 11,000.00 

























| Cashat Banks 
2,12,013.86 | Indian Bank, Thanjavur 14,806.00 


SBI, Thanjavur 16,070.23 


Cash in hand 137.63 
2,12,013.86 





2,12,013.86 





(Sd.) V. Ramasamy 
Chartered Accountant 
951, East Main St., Thanjavur-1. 


198 ஆவணம்‌ 14, 2004 


ஆவணம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ ஆண்டு இதழ்‌ 


ஆவணம்‌ தமிழக வரலாற்றை வளப்படுத்தும்‌ எல்லா அடிப்படைச்‌ சான்றுகளையும்‌ 
வெளியிடும்‌ நோக்கம்‌ கொண்டது. இதுவரை வெளியிடப்படாத கல்வெட்டுகள்‌, 
செப்பேடுகள்‌, ஓலைச்சுவடிகள்‌, காகித ஆவணங்கள்‌, தொல்பொருள்கள்‌, காசுகள்‌, 
கலைப்பொருள்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய செய்திகளையும்‌, கட்டுரைகளையும்‌ ஏந்தி 
வருகிறது. இது தமிழக வரலாற்றில்‌ ஈடுபாடுடைய யாவருடைய நூலகங்களுக்கும்‌ 
இன்றியமையாத வரலாற்றுக்‌ கருவூலம்‌. 


ஆவணம்‌ 1-2 இருப்பு இல்லை 
ஆவணம்‌ 8 - 14 ரூ.100/- (இதழ்‌ ஒன்றுக்கு) 
ஆவணம்‌ 15 ரூ.150/- (இதழ்‌ ஒன்றுக்கு) 


நொபொரு கராஷிமா, வைலரற்றுப்போக்கில்‌ தென்னகுச்‌ சமூகம்‌ - ரூ.100/- 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக இதழ்களைப்‌ பெற விழைவோர்‌, சரியான தொகையை 
வரைவோலை, காசோலை அல்லது பணவிடை மூலம்‌ பொருளாளர்‌ முகவரிக்கு 
அனுப்ப வேண்டும்‌. 

கழகத்தின்‌ வாழ்நாள்‌ உறுப்பினர்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 

நிறுவனங்களுக்கு உறுப்பினர்‌ கட்டணம்‌ ரூ.2000) - 

புதிய வெளியீடுகள்‌ பகுதியில்‌ நரல்களைச்‌ சேர்க்க விரும்புவோர்‌ ஓவ்வொரு 
நூலுக்கும்‌ மூன்று படிகளையும்‌, அஞ்சல்‌ செலவுக்கு ரூ.50-ம்‌ செயலாளருக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும்‌. 

வரைவோலை, காசோலை, பணவிடைகள்‌. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ என்ற 
பெயரில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. காசோலையாக இருந்தால்‌ கூடவே வங்கிப்‌ பிடித்தம்‌ 
ரூ.25,/-ஐச்‌ சேர்த்து அனுப்ப வேண்டும்‌. 

முகவரி 
செயலர்‌ /பொருளாளர்‌ 

தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 

(மே/பா) கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 613 005. 


Contact Address 

Secretary /Treasurer 

Tamil Nadu Archaeological Society 

C/o Department of Epigraphy and Archaeology 

Tamil University, Thanjavur - 613 005 
ளு 
அச்சிட்டோர்‌: விஜய்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, T B. ரோடு, மதுரை - 625 016 


AVANAM 
Annual issue of the Tamilnadu Archaeological Society 


Avanam aims at bringing to lime light all kinds of primary 
sources, which unravel the history of Tamilnadu. It Carries 
reports on the hitherto unpublished epigraphs, copper plate 
records, palm leaf manuscripts, paper documents, archaeological 
artifacts, coins, art objects and articles. It 15 a treasure house of 
original resources to be adorned in the library of each and every 
one, who is interested in the history of Tamilnadu. 


Avanam 1-2 not available 
Avanam 3-14 Rs. 100/- (per copy) 
Avanam 15 Rs. 150/- (per copy) 


Those who wish to buy the back volumes of the Avanam may 
send a D.D. or Cheque for Rs.100/- (per copy), drawn in favour 
of the Tamilnadu Archaeological Society, to the Treasurer, C/o 
Department of Epigraphy and Archaeology, Tamil University, 
Thanjavur - 613 005. Cheques should be sent with an additional 
amount of Rs.25/- to meet the Bank commission. 


Those who wish to become life members may send Rs.1000/- to 
the Treasurer. 


Those who want to get their newly published books reviewed in 
the Avanam should send three copies of the book 4௦ be 
reviewed, along with a sum of Rs.50/- for postal expenditure, to 
the Secretary. 


Noburu Karashima, Varalarruppokkil Thennagacchamugan, 
Rs.100/- 


Address to be contacted 


Secretary / Treasurer 

Tamilnadu Archaeological Society, 

Cio. Department of Epigraphy and Archaeology, 
Tamil University, Thanjavur - 613 005. 








